Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
(TAMIL) 


20 
யானக்‌ ப்புகள்‌ 
குறிப்பு 


சிலுவையிலறையப்படுதல்‌ 
உயிர்த்தெழுதல்‌ 
பரமெுதல்‌ 


R. ஸ்டான்லி 
திருமறைப்‌ போதகராய்‌ மாறிய ஒரு கட்டிடப்‌ பொறியியலர்‌ 
March-April 2020 


These Outlines can be freely copied, circulated and used. 
(102 Pages) 


R. STANLEY, 13 CHURCH COLONY, VELLORE 632 006, TAMILNADU, INDIA 
Tel: 00 91 98437 07600, 98430 11943 
<StanleyOnBible@hotmail.com> <Evangeline@StanleyOnBible.com> www.StanleyOnBible.com 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 1 of 20 


ஓசன்னா! அல்லேலூயா! 
Hosanna to Hallelujah! 


குருத்தோலை ஞாயிறு முதல்‌ உயிர்த்தெழுந்த ஞாயிறு வரை நடந்தவை 
“தொழுகை” பற்றி நமக்கு நிறைய கற்பிக்கின்றன. 
ஞாயிறு 
1. உன்னதத்தில்‌ ஓசன்னா!” (மத்‌ 21:9) 
ப எருசலேமிற்குள்‌ வெற்றிப்‌ பவனி செல்லக்‌ காரணமாயிருந்தவர்‌ 
இயேசுவே (மத்‌ 21:1-3) 
ஆராதிக்க நம்மைத்‌ தூண்டுபவர்‌ எப்பொழுதும்‌ தேவனே -- 
சங்‌ 51:15 ... என்‌ உதடுகளைத்‌ திறந்தருளும்‌ ... உமது புகழ்‌ 
1 கொரி 12:3 ... பரிசுத்த ஆவியினாலன்றி இயேசுவே 
கர்த்தரென்று ... 
ஆனாலும்‌, தொழுவதால்‌ நாம்‌ அவருக்கு ஒன்றும்‌ சேர்ப்பதில்லை 
(அப்‌ 17:25) 
அவரோடு நெருக்கவுறவு கொள்ள தொழுகை ஒரு வாய்ப்பு. 
இறைவெளிப்பாடு எதுவும்‌ ஆராதனைக்கு ஓர்‌ அழைப்பு -- 
சக 9:9 4/5. மத்‌ 21:4,5 
சங்‌ 138:2 ... தொழுது கொள்வேன்‌ ... உமது வார்த்தை ... 
ப ஆராதிப்பதில்‌ சிறுவரை அசட்டை செய்யக்கூடாது -- 
மத்‌ 21:15,16 ; சங்‌ 8:2 ... பாலகர்‌ ... குழந்தைகள்‌ ... துதி 
சத்தமாய்‌ ஆர்ப்பரிக்க அவர்களை ஊக்குவிக்கவேண்டும்‌. 
இது நமது ஆராதனைகளில்‌ சடங்காச்சாரத்தைக்‌ குறைத்து 
நறுமணத்தைக்‌ கூட்டும்‌. 
ப “குருத்தோலைகளை'' யோவான்‌ மட்டுமே குறிப்பிடுகிறார்‌ -- 
யோ 12:12,13 
வெளி 7:9,10உடன்‌ ஒப்பிடுங்கள்‌. 
கொண்டாட்டமாய்த்‌ தேவனை ஆராதிப்பது பரலோக 
முன்‌ ருசி தரும்‌! 


ங்கள்‌ 
2. “கோதுமை மணி சாகாவிட்டால்‌ ... ”” (யோ 12:24) 
ப ஆராதிக்க வந்திருந்த கிரேக்கர்‌ (யோ 12:20) 
அவர்கள்‌ இயேசுவைப்‌ ““பார்க்க” விரும்பினர்‌; 
அவரோ அவர்கள்‌ தம்மை ““ஆராதிக்க”' விரும்பினார்‌ -- 
வச 23 ... மனுமகன்‌ மகிமைப்படும்‌ வேளை 
மரணத்தின்‌ மூலமாகவே மகிமைப்படுதல்‌ (வச 24). 
எனவேதான்‌ பவுல்‌ எழுதியது (1 கொரி 1:22,23), 
“கிரேக்கர்‌ ... ஞானம்‌ ... நாங்களோ சிலுவையிலறையப்பட்டவர்‌” 
ப அதைத்‌ தொடர்ந்து இயேசு ““சுயமறுப்பைப்‌'” பேசுகிறார்‌ (யோ 12:25) 
நமது தகுதியின்மையையும்‌ தேவனது மகத்துவத்தையும்‌ 
உணருவதே உண்மையான தொழுகை. 
எக்கிரயமாயினும்‌ அவரைப்‌ பின்பற்றுவதே ஏற்புடைய 
ஆராதனை. 
ஆபிரகாமுக்கு, ““தொழுகை'” என்பது தனது மகனைத்‌ 
தகனபலியாக்குவதாம்‌ (ஆதி 22:2,5) 
ப தன்னல மறுப்பு மற்றும்‌ மரணம்‌ குறித்துப்‌ பேசுகையில்‌, 
இயேசு தமது ஆத்தும வியாகுலத்தை வெளிப்படுத்தினார்‌ -- 
யோ 12:27 ... “என்‌ ஆத்துமா கலங்குகிறது ” 
கலக்கத்திலேயே தொய்ந்துபோகாதவாறு 
அவர்‌ தொழுகையில்‌ மேலெழுந்தார்‌ -- 
“பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்‌'” (வச 28) 
வியாகுல வேளைகளில்‌ துதிக்கத்‌ தோன்றாவிடினும்‌ 
துதித்துக்கொண்டிருங்கள்‌. 
““பேக்கா”” எனும்‌ அழுகையின்‌ பள்ளத்தாக்கு ““பெராக்கா”” எனும்‌ 
ஆசீர்வாதப்‌ பள்ளத்தாக்காகும்‌ (சங்‌ 84:6; 2 நாளா 20:26) 


செவ்வாய்‌ 
3. “தனக்கு இருந்ததையெல்லாம்‌ போட்டுவிட்டாள்‌” (மாற்‌ 12:44) 
ப நமது உடைமைகளைக்‌ கர்த்தருக்குக்‌ கொடுத்துவிடுவது 
தொழுகையின்‌ வெளிப்பாடாகும்‌. 
மக்கள்‌ எப்படிக்‌ காணிக்கை போடுகிறார்கள்‌ என்பதைப்‌ பார்க்கவே 
இயேசு காணிக்கைப்‌ பெட்டிக்கருகில்‌ உட்கார்ந்திருந்தார்‌ (வச 41). 
எவ்வளவு கொடுக்கிறோம்‌ என்பதல்ல, 
எவ்வளவு வைத்துக்கொள்ளுகிறோம்‌ என்பதே தேவனது கணக்கு. 
ப மக்கெதோனியா விசுவாசிகள்‌: 
2 கொரி 8:2 ... தரித்திரம்‌ ... உதாரத்துவம்‌ 
“தங்களைக்‌ கர்த்தருக்கு ஓப்புக்கொடுத்தனர்‌'” (வச 5) 
-- சுத்தமான ஆராதனை! 
இவ்விதம்‌ கொடுப்பது தேவனுக்கு “ஸ்தோத்திரங்களைப்‌”” 
பெருகச்‌ செய்யும்‌ (2 கொரி 9:11,12) 
செவ்வாய்‌ 
4. “இந்த வீண்‌ செலவு எதற்கு 2”” (மத்‌ 26:8) 
ப இயேசு மீது ஊற்றப்பட்ட மரியாளின்‌ விலையுயர்ந்த தைலம்‌ 
(மத்‌ 26:6-13; மாற்‌ 14:3-9; யோ 11:2) 
சீமோனின்‌ விருந்தாளிகளால்‌ ““வீண்‌'' (9516) எனப்பட்ட செயல்‌ 
பிரதம விருந்தாளியால்‌ ““தொழுகை”” (௦1/0) எனப்பட்டது! 
ப தேவனுக்குக்‌ கொடுக்க விரும்புவதைத்‌ தாமதிக்காதீர்‌. 
இயேசுவின்‌ உடலுக்குத்‌ தைலம்‌ பூச மரியாள்‌ முந்திக்கொண்டாள்‌ -- 
மாற்‌ 14:8 
மற்றவர்கள்‌ பிந்திவிட்டனர்‌ (லூக்‌ 24:1 3) 
புகழ்பெற்ற அகிலவுலகச்‌ சுவிசேஷகர்‌ பட்டியலில்‌ மரியாளுக்கு இடம்‌ 
கிடைத்தது (மத்‌ 26:13). 


வியாழன்‌ 
5. “என்னை நினைவுகூரும்படி இதைச்‌ செய்யுங்கள்‌/'' (லூக்‌ 22:19) 
பார்க்க: மத்‌ 26:26-29; மாற்‌ 14:22-25; 1 கொரி 11:23-34 
கர்த்தரது பந்தியில்‌ குறைந்தது மூன்று விதங்களில்‌ தேவனுக்குத்‌ 
துதி செலுத்திக்‌ கொண்டாடுகிறோம்‌ -- 
ப கர்த்தரது பிராயச்சித்த மரணத்திற்காய்‌ அவரைத்‌ துதிக்கிறோம்‌ 
1 கொரி 11:24-26 
நமது பாவங்கள்‌, ரோகங்களைத்‌ தமது சரீரத்தில்‌ சுமந்தார்‌. 
ஏசா 53:4,5; 1 பேது 2:24 
நம்மைத்‌ தேவனிடம்‌ கொண்டுவரத்‌ தமது இரத்தத்தைச்‌ சிந்தினார்‌. 
எபே 2:13; எபி 10:19,20 
நம்முடன்‌ புது உடன்படிக்கையை ஏற்படுத்தினார்‌. 
எபி 8:10-12 ... பாவங்கள்‌ இணி நினைக்கப்படுவதில்லை 
ப கர்த்தரது சரீரமாம்‌ அவரது சபைக்காய்‌ அவரைத்‌ துதிக்கிறோம்‌. 
1 கொரி 11:29 
ஒருவரையொருவர்‌ கரிசனையுடன்‌ கவனிக்கவேண்டும்‌ (வச 33,34) 
ஆட்டுக்குட்டியானவரின்‌ கலியாண விருந்தின்‌ முன்‌ ருசியே 
கர்த்தரின்‌ பந்தியாகும்‌ (வெளி 19:9; மத்‌ 26:29) 
ப சீக்கிரம்‌ வரவிருக்கும்‌ இராஜாவாய்க்‌ கர்த்தரைத்‌ துதிக்கிறோம்‌. 
1 கொரி 11:26ஆ 
கர்த்தருடைய பந்தி ... சத்துருக்கள்மீது வெற்றி 
இப்படி, கர்த்தருடைய பந்தியில்‌, 
நாம்‌ கிறிஸ்துவை ஆராதிக்கும்‌ கோணங்கள்‌ -- 


தேவ ஆட்டுக்குட்டியானவராக ... 121110 of God 
திருச்சபையின்‌ ஆண்டவராக ... Lord of the Church 
நாடுகளின்‌ ஆண்டவராக ... Lord of the Nations 


4 


வெள்ளி 


6. 


ப] 


ப] 


“பிதாவே, உமது கைகளில்‌ ...”” (லூக்‌ 23:46) 
பரலோகம்‌ விட்டுப்‌ பூவுலகம்‌ வரும்போது இயேசு சொன்ன 
பிரிவு வார்த்தைகளின்‌ நிறைவேறுதல்‌ -- 

எபி 10:5-7 ... பலி... ஒரு சரீரம்‌ ... 
நாம்‌ நமது உடல்களை ஒப்புக்கொடுக்கவேண்டும்‌ -- 

ரோ 12:1 ... உயிருள்ள பலி 


கிறிஸ்துவின்‌ மரணம்‌ போதிக்கும்‌ உன்னதப்‌ படிப்பினை (எபே 5:1,2) 


பாவத்திற்கு மரித்து தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக 

நாம்‌ எண்ணியவாறு இருக்கவேண்டும்‌ -- ரோ 6:11 

அப்படியானால்‌ ஒவ்வொரு நாளும்‌ பெரிய கிழமைதான்‌ -- 
பெரிய ஞாயிறு ... பெரிய திங்கள்‌ ... பெரிய வெள்ளி ... 


ஞாயிறு 


7. 


ச்சி 


அல்லேலூயா! அவர்‌ உயிர்த்தெழுந்தார்‌! ”' (மத்‌ 28:6) 
உயிர்த்தெழுதலினாலே இயேசு 
“ஆண்டவரும்‌ ... கிறிஸ்துவும்‌ ' ஆக்கப்பட்டார்‌ (அப்‌ 2:36) 
தொழுகைக்கு என்னவொரு மகிமையான கருத்து! 
-- தொழுகையின்‌ வெளிப்பாடுகள்‌ (௦௦1௪4௦) 
மத்‌ 28:9 ... பாதங்களைத்‌ தமுவிப்‌ பணிந்துகொண்டனர்‌ 
_— பாசத்தின்‌ வெளிப்பாடுகள்‌ (Affection) 
யோ 20:15-17 ... ரபூணி... தொட்டுப்‌ பிடிக்க முயன்றாள்‌ 
_ பிரமிப்பின்‌ வெளிப்பாடுகள்‌ (A௱azement) 
யோ 20:27,28 ... தோமா ... என்‌ ஆண்டவரே, என்‌ தேவனே! 


உயிர்த்தெழுதல்‌ நமது இதயத்தை மகிழச்செய்து உதடுகளைக்‌ 
கெம்பீரிக்கச்‌ செய்கிறது (அப்‌ 2:24-28) 


உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, 
ஜெயித்தெழுந்தாரே! 

உயிருடன்‌ எழுந்த மீட்பர்‌ இயேசென்‌ 
சொந்தமானாரே! 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 2 of 20 


பரிசுத்த வாரம்‌ தரும்‌ ஜெபப்‌ பாடங்கள்‌ 
Lessons on Prayer from the Holy Week 


முகவுரை 

கிறிஸ்து சிலுவையிலறையப்பட்டதும்‌ மரித்ததும்‌ ஒரு போராட்டம்‌ 

(warfare) ஆகும்‌ — 
எபே 2:14-16 ... பிரிவினைச்‌ சுவரைத்‌ தகர்க்க ... 
கொலோ 2:14-15 ... அதிகாரங்களை உரிந்துகொள்ள ... 
தீத்து 2:14-15 ... அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்க ... 
எபி 2:14-15 ... பிசாசானவனை அழிக்க ... 
(demolish, disarm, deliver, destroy) 


போராட்டத்தில்‌ மோதியவை -- 
உ. தேவனும்‌ சாத்தானும்‌ 
உ நல்லதும்‌ தீயதும்‌ 
உ பெண்ணின்‌ வித்தும்‌ சர்ப்பத்தின்‌ வித்தும்‌ 
உ பரலோகமும்‌ நரலோகமும்‌ 
உ ஆவியும்‌ மாம்சமும்‌ 
உ சத்தியமும்‌ பாரம்பரியமும்‌ 
உ இறையரசும்‌ இவ்வுலகும்‌ 
இயேசுவின்‌ உடல்தான்‌ போர்க்களம்‌ -- 
சங்‌ 129:3 ... என்‌ முதுகின்மேல்‌ உழுது ... 
குழந்தை இயேசுவைக்‌ கரங்களில்‌ ஏந்திக்கொண்டு 
மரியாளிடம்‌ சிமியோன்‌ சொன்னது இதுவே -- 
“ஒரு பட்டயம்‌ உன்‌ ஆத்துமாவை உருவும்‌ (லூக்‌ 2:35) 
இப்போராட்டத்தில்‌ இயேசுவின்‌ முக்கிய போராயுதம்‌: ஜெபம்‌ 
உ கெத்செமனேக்குள்‌ நுழைவதற்கு முன்னர்‌ 
ஒரு நீண்ட ஜெபம்‌ செய்தார்‌ (யோ 17 & 18:1) 
உ கெத்செமனேக்குள்‌ நுழைந்த பின்னர்‌ 
ஒரு சத்த ஜெபம்‌ செய்தார்‌ (மத்‌ 26:36) 
1 


நம்மைப்பற்றி என்ன? 
நமக்கும்‌ இப்போராட்டம்‌ உண்டா? 
ஆம்‌! -- பச்சை மரம்‌ 45. பட்ட மரம்‌ (லூக்‌ 23:31) 
-- வான மண்டலங்களில்‌ ... (எபே 6:12) 


எபே 6:13-17இலுள்ள போராயுதங்களைப்‌ பயன்படுத்தும்‌ 
திறனைத்‌ தருவது ஜெபமே (வச 18). 


ஜெபம்‌ என்பது நமது வாழ்வின்‌ வாடிக்கையாகிவிடவேண்டும்‌ -- 
அவசரத்திற்கு அழைப்பு அல்ல ! 
உதாரணம்‌: ஒரு சிறுவன்‌ கூரையில்‌ வழுக்கினான்‌. 
“தேவனே, காப்பாற்றும்‌'” என்று கதறினான்‌. 
ஒரு சில நிமிடத்தில்‌ ஆணியொன்றில்‌ 
மாட்டிக்கொண்டபோது சொன்னான்‌: 
“பரவாயில்லை, பத்திரமாகத்தானிருக்கிறேன்‌!”” 
அவசர உதவிக்கே ஆண்டவர்‌ எனும்‌ எண்ணம்‌. 
வெற்றியுள்ள ஜெப வாழ்வுக்கு ஏமு உறுதுணைகள்‌: 
பரிசுத்த வார நிகழ்வுகள்‌ தரும்‌ பாடங்கள்‌ -- 
7, விசுவாசம்‌ (Faith) 
மாற்‌ 11:20-24 ... அத்தி மரத்தைச்‌ சபித்தது 
மரத்துக்கு ஆண்டவர்‌ செய்ததை மலைக்கு நாம்‌ செய்யலாம்‌! 
“விசுவாசிக்கிறவன்‌... இன்னும்‌ பெரிய காரியங்கள்‌” (யோ 14:12) 
மலை - பிரச்னைகள்‌, தடைகள்‌ 
நமது மிகப்பெரிய பிரச்னையைவிடத்‌ தேவன்‌ மிகப்‌ பெரியவர்‌! 
கானானுக்குச்‌ சென்ற வேவுகாரர்‌ -- 
இராட்சதர்கள்‌ ... வெட்டுக்கிளிகள்‌ ... தேவன்‌ (எண்‌ 13:28-33) 
வேதத்தின்‌ தேவனை அறிந்துகொள்ள 
வேதத்தைத்‌ திரும்பத்‌ திரும்ப வாசியுங்கள்‌. 
ஜெபத்திற்கு விசுவாசம்‌ தேவை ... விசுவாசத்திற்கு ஜெபம்‌ தேவை! 
எ.கா.) பேதுருவின்‌ விசுவாசத்திற்காய்‌ இயேசு ஜெபித்தார்‌ (லூக்‌ 22:32) 
2 


2. மன்னிப்பு (Forgiveness) 
மாற்‌ 11:25,26 (விசுவாசத்தைப்பற்றிப்‌ போதித்தவுடன்‌) 
உ கர்த்தருடைய ஜெபத்தில்‌ நிபந்தனையோடுள்ள ஒரே வேண்டல்‌ 
“மன்னிப்பைக்‌” குறித்தது (மத்‌ 6:12) 
உ. “குற்றங்களை ஒருவருக்கொருவர்‌ அறிக்கையிட்டு ஜெபம்‌” 
(யாக்‌ 5:16) 
உ சிலுவையிலிருந்து இயேசு ஏறெடுத்த இரு ஜெபங்களில்‌ 
முதலாவது -- “பிதாவே, இவர்களை மன்னியும்‌” 
ஒப்புரவாகவேண்டிய நபர்களைப்‌ பட்டியலிடுங்கள்‌. 
பிறர்‌ பாவங்களை மன்னியாவிடில்‌ நமது பாவங்களும்‌ 
மன்னிக்கப்படாது. 
எவருக்கும்‌ விரோதமாக வைராக்கியத்தையும்‌ 
கசப்பையும்‌ பேணிவைப்பது நமக்குத்தான்‌ கேடு. 


3. விழித்திறாப்பு (Watchfulness) 
- கவனம்‌, தெளிவு, கரிசனை 
% கவலையீனம்‌, ஏனோதானோ எனும்‌ சிந்தை -- 
மத்‌ 26:41 ... விழித்திருங்கள்‌ ... ஜெபியுங்கள்‌ ... 
அதாவது, அவசரப்படாமல்‌ 
“ஒரு மணி நேரமாவது'' ஜெபம்‌ (வச 40) 
பயிற்சியினாலேயே இது சாத்தியம்‌ (யோ 18:2) 


இது சுலபமல்ல (மத்‌ 26:41 ... உற்சாக ஆவி % பலவீன மாம்சம்‌) 


உங்கள்‌ வாழ்வில்‌ ஜெப மணி நேரம்‌ உண்டா? 
அப்‌ 3:1 (9ஆம்‌ மணி - பிற்பகல்‌ 3 மணி) ... பேதுரு, யோவான்‌ 
ஒரே நாளில்‌ 3000 பேர்‌ சபையில்‌ சேர்ந்தார்களே, 
எவ்வளவு வேலை இருந்திருக்கும்‌! 
அ) ஜெபத்தில்‌ பாவனை (Posture) — 
இதுவும்‌ விழிப்புக்கு முக்கியமானது. 
படுத்துக்கொண்டு ஜெபிப்பது % 
கால்‌ மேல்‌ கால்‌ போட்டு ஜெபிப்பது % 
முழங்காலிடுங்கள்‌! 
“முகங்குப்புற விமுந்து'” ஜெபித்தார்‌ (மத்‌ 26:39) 


3 


ஆ) ஜெபத்திற்கு இடம்‌ (Place) — 
ஜெபமென்றால்‌ தேவனோடு இடைபடுதலாம்‌. 
விழிப்பாயிருக்கவேண்டியதேன்‌ ?-- 
தேவன்‌ உங்களோடு பேசுவார்‌! 
இயேசு “உன்‌ அறையைப்‌ பூட்டி ...”' (மத்‌ 6:6) 
கைபேசியை அணைத்துவிடுங்கள்‌. 


. ஓப்புக்கொடுத்தல்‌/அர்ப்பணித்தல்‌ (Yieldedness) 
மத்‌ 26:39,42,44 ... உமது சித்தம்‌ செய்யப்படுவதாக ... 
ஒப்புக்கொடுத்த பின்னரே பலம்‌ வருகிறது (லூக்‌ 22:42,43) 


உ முதலாம்‌ ஆதாம்‌ ஒரு தோட்டத்தில்‌ தோற்றான்‌; 
இரண்டாம்‌ ஆதாம்‌ ஒரு தோட்டத்தில்‌ வென்றார்‌. 
அன்று, அங்கு, சாப்பிடுவதற்குச்‌ சோதனை; 
இன்று, இங்கு, குடிக்காமலிருப்பதற்குச்‌ சோதனை. 
கிறிஸ்துவின்‌ இறுதி வார்த்தைகள்‌ அர்ப்பணிக்கவே -- 
“பிதாவே, உமது கைகளில்‌ ...”” 


தேவனது கரங்களில்‌ விழுவதே மேலானது, பாதுகாப்பானது. 
கடினமாயிருந்தாலும்‌ தேவனது சித்தம்‌, தேவனது வழிதான்‌ மேல்‌ -- 
1 யோ 5:14 ... நம்பிக்கை ... தேவ சித்தம்‌ ... 


திருவசனமே திருச்சித்தம்‌. 
திருவசனத்தால்‌ நிறைந்திருங்கள்‌. 
எஸ்றா -- நெகேமியா -- நெகே 9:3 
6 மணி நேரம்‌ * 6 மணி நேரம்‌ 
விருப்பு வெறுப்புகளுக்காவே ஜெபம்‌ என்பது தவறு (யாக்‌ 4:3,4) 
உதாரணம்‌: ஒரு சிறுவனின்‌ ஜெபம்‌ -- 


“ஆண்டவரே, கல்கத்தாவை மஹாராஷ்டிராவின்‌ தலைநகராக்கும்‌; 
அப்படித்தான்‌ புவியியல்‌ பரீட்சையில்‌ எழுதியிருக்கிறேன்‌!'' 


நமது விருப்பத்திற்கேற்ப தேவ சித்தத்தை மாற்ற அல்ல, 
அவரது சித்தத்திற்கேற்ப நமது விருப்பங்களை மாற்றவே ஜெபம்‌! 


4 


5. கண்ணார்‌ /நொறுங்கியிருத்தல்‌ (Contriteness) 
லூக்‌ 23:26-28 ... உங்களுக்காக, உங்கள்‌ பிள்ளைகளுக்காக 
இயேசுவின்‌ கண்ணீர்‌ ... எபி 5:7 [அமுங்கள்‌ 
பவுலின்‌ கண்ணீர்‌ ... அப்‌ 20:19,31 
தீமோத்தேயுவின்‌ கண்ணீர்‌ ... 2 தீமோ 1:3 
பவுல்‌ இதை இயேசுவிடம்‌ கற்றார்‌; தீமோத்தேயு பவுலிடம்‌ கற்றான்‌. 
நீங்கள்‌ கண்ணீரோடு ஜெபிக்கக்‌ கற்றுவிட்டீர்களா? 
கண்ணீர்‌ இல்லாவிடில்‌ கலக்கம்தான்‌! 
தேவனுக்குமுன்‌ விழுந்து கிடப்பவன்‌ மனிதருக்குமுன்‌ 
நிமிர்ந்து நிற்பான்‌! 
கண்ணீர்‌ சிந்துவோருக்கே வெற்றி! 
(நெகேமியா அழுதான்‌ ... எஸ்றா அழுதான்‌ ... எஸ்தர்‌ அழுதாள்‌) 
தேவனது பார்வையில்‌ கண்ணீர்‌ அருமையானது (சங்‌ 56:8) 
புத்தகத்தில்‌ ஜெபங்கள்‌ 
புட்டியில்‌ கண்ணீர்‌ 
ஊழியத்தில்‌ கனியில்லையே என்று விரக்தியடைந்திருந்த 
உடன்‌ ஊழியருக்கு வில்லியம்‌ பூத்‌: ““அழுது பாருங்கள்‌!” 
“Try tears!” 
உங்கள்‌ பிள்ளைகளுக்காய்க்‌ கண்ணீருடன்‌ ஜெபியுங்கள்‌ -- 
“உன்‌ பிள்ளைகளுக்காய்க்‌ கண்ணீர்‌ விடு”” (புல 2:18,19) 
நமது பிள்ளைகளின்‌ காலம்‌ நமதைவிடக்‌ கொடியதாயிருக்கும்‌. 


6. தணிமை, இருட்டு (Loneliness/Darkness) 
தனித்திருப்பது ஜெபத்திற்கு இன்றியமையாதது -- 
70 .. 12... 3 ... தனித்து! (மத்‌ 26:36-39) 
மாற்‌ 15:33,34 ... அந்தகாரம்‌ ... என்‌ தேவனே, என்‌ தேவனே ... 
இதுவே சிலுவையிலிருந்து வந்த மத்தியக்‌ கதறல்‌. 
இரகசிய ஜெபமே ஜெபத்தின்‌ இரகசியம்‌. 
இருட்டு வேளைகள்‌ வரத்தான்‌ செய்யும்‌ (ஏசா 50:10) 


59 


7. தைரியம்‌ (Boldness) 
மாற்‌ 15:37,38 ... தேவாலயத்‌ திரைச்சீலை கிழிந்தது 
எபி 4:14-16 
6:19,20 மகா பரிசுத்த தலத்திற்குத்‌ திறந்த வழி 
மரியாளோ, ஊழியரோ, நடுவராய்ச்‌ செயலாற்ற வேண்டியதில்லை. 
தந்தையிடம்‌ மகன்‌ கேட்பதுபோல்‌ ஜெபியுங்கள்‌ (மத்‌ 7:7-11) 
“அப்பா, பிதாவே” (ரோ 8:15) 
பிதாவை நோக்கி, இயேசுவின்‌ மூலம்‌! 
இன்று “கிருபையின்‌'' ஆசனத்தருகே தரித்திருப்போம்‌ ; 
நாளை “மகிமையின்‌” ஆசனத்தில்‌ பங்குபெறுவோம்‌. 
“ஜெபமே ஜெயம்‌” என்ற சுவர்‌ வாசகம்‌ 
அப்பொழுதுதான்‌ முழுமையாகப்‌ புரியும்‌! 
“Prayer brings victory!” 


ஜெபமே ஜீவன்‌, ஜெபம்‌ ஜெயம்‌, 
ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்‌! 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 3 of 20 


பரிசுத்த வாரம்‌ தரும்‌ நற்செய்திப்பணிப்‌ பாடங்கள்‌ 
Lessons on Evangelism from the Holy Week 
முகவுரை 
உ முழுவுலகின்‌ இரட்சிப்புக்காகவே கிறிஸ்து பாடுபட்டார்‌ -- 
1 யோ 2:2 


கிறிஸ்து: “நான்‌ உயர்த்தப்படும்போது எல்லா மனிதரையும்‌ ...”” 
யோ 12:32 
எ.கா.) ஏசாயா 53இலிருந்து எத்தியோப்பிய மந்திரிக்குப்‌ பிலிப்பு 
பிரசங்கித்தான்‌ -- அப்‌ 8:32,33,35 
இதுதான்‌ கிறிஸ்துவின்‌ பாடுகள்‌ பற்றிய மிக முக்கிய அத்தியாயம்‌. 
உ துவக்கமுதல்‌ முடிவு வரை ஆண்டவர்‌ ஆத்தும பாரம்‌ கொண்டிருந்தார்‌; 
இறுதி வாரத்திலோ அது உச்சத்தை எட்டியது. 
பாடுகளின்‌ வாரத்தின்‌ ஒவ்வொரு நிகழ்வும்‌ மிஷனரி நற்செய்திப்‌ 
பணிக்குப்‌ பயனுள்ள பாடங்களைத்‌ தருகிறது. 
குருத்தோலை ஞாயிறு முதல்‌ பெரிய வெள்ளி வரை: 7 நிகழ்வுகள்‌ 
1. கட்டப்பட்டிருந்த கமுதை (Tethered Donkey) 
மத்‌ 21:1-3 
இச்சம்பவத்திலிருந்து 6 பாடங்கள்‌ -- 
அ) கிராம ஊழியம்‌ குறித்த சித்திரம்‌ -- 
கிராமங்களில்‌ இந்தியா வாழ்கிறது ... 80% 
(நகரமயம்‌ இந்நாட்களில்‌ அதிகரித்தாலும்‌ ...) 
“கிராமங்கள்‌ செழித்தால்‌ நாடு செழிக்கும்‌'' -- மொரார்ஜி தேசாய்‌ 
ஆனால்‌ நமது பணிகளில்‌ 80 சதவீதம்‌ 2௦ சதவீதத்தினராகிய 
நகர்வாசிகளிடையே நடக்கிறது. 
6,00,000 கிராமங்கள்‌ ... கிறிஸ்தவரே இல்லாதவை ஏராளம்‌. 
1 


ஒரு கிராமத்திலுள்ள பெட்டிக்கடையினரிடம்‌ ஒரு மிஷனரி: 
“உங்களுக்கு இயேசுவைத்‌ தெரியுமா?” 
பதில்‌: “அதை நான்‌ இங்கு விற்பதில்லை !”' 
வயதானதொரு கிராமத்தாளிடம்‌ ஒரு சுவிசேஷகர்‌: 
“இயேசுவைக்‌ குறித்துக்‌ கேள்விப்பட்டிருக்கிறீர்களா?”' 
பதில்‌: “அவர்‌ இந்த ஊரில்‌ இல்லை!'' 
அரசுத்‌ திட்டங்கள்‌: கிராமத்தினரிடம்‌ கணினிகள்‌, கைபேசிகள்‌ 


ஆ) அந்தக்‌ கழுதைபோல்‌ மக்கள்‌ மூட நம்பிக்கைகள்‌, வாழ்நாளெல்லாம்‌ 
பயங்கள்‌, போன்றவற்றால்‌ கட்டப்பட்டுள்ளனர்‌ -- 
எ.கா.) ஒடிசா _— போண்டோ இனப்‌ பெண்கள்‌ ... 
அரை நிர்வாணம்‌ 
ராஜஸ்தான்‌ -- குழந்தைத்‌ திருமணங்கள்‌ 
கர்நாடகம்‌ -- கோவில்களில்‌ விபசாரப்‌ பழக்கங்கள்‌ 
ம. பிரதேசம்‌ -- காய வைத்த கம்பியால்‌ சூடு போடும்‌ 
பில்லிசூனிய மருத்துவர்‌ 
“உடன்கட்டையேறுதலுக்கு'” எதிராய்‌ எழும்பும்‌ கேரிகள்‌ தேவை! 
நாம்‌ நாசரேத்தை விட்டு நப்தலிக்கு இடம்‌ பெயராவிடில்‌, 
மக்கள்‌ மரண இருளிலேயே தவிப்பர்‌ (மத்‌ 4:13-16) 
இ) கழுதைக்குட்டியும்‌ கட்டப்பட்டிருந்தது -- 
“குற்றமில்லாப்‌ பாலகர்‌” 
சிறுவர்‌, சிறுமியரது உற்சாகம்‌. 
“பரலோக இராஜ்யம்‌ அவர்களுடையது!” 
எ.கா.) விடுமுறை வேதாகமப்‌ பள்ளி (VBS) 
பல மிஷனரி இயக்கங்களைப்‌ பிறப்பித்தது. 
ஈ) இயேசு இரு சீடரை அனுப்பினார்‌ -- 
“இரண்டிரண்டு பேராக” (லூக்‌ 10:1) 
பத்து பன்னிரண்டுபேர்‌ வரக்‌ காத்திருக்காதீர்‌; இருவர்‌ போதும்‌. 
ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாள்‌ போல்‌ தம்பதியர்‌ குழு. 
௨) இயேசு உட்கார்ந்து பவனி வந்தது ஒரு பெண்‌ கழுதைமேல்‌! 
பெண்‌ ஊழியர்‌ -- 
பண்டித ராமாபாய்‌ -- முக்தி மிஷன்‌ (மகாராஷ்டிரம்‌) 
ஏமி கார்மைக்கல்‌ -- டோனாவூர்‌ ஐக்கியம்‌ (தமிழகம்‌) 
மேரி ஸ்லெசர்‌ -- நரமாம்சம்‌ தின்போர்‌ (ஆப்பிரிக்கா) 


2 


ஊ) “ஆண்டவருக்கு அவை வேண்டும்‌!” 
எதிர்ப்புகள்‌, பயமுறுத்தல்கள்‌ 
“சகல அதிகாரம்‌ ... ஆகையால்‌ புறப்பட்டுப்‌ போங்கள்‌'” 
(மத்‌ 28:18,19) 
2. திறந்தவெளிப்‌ பவனி (0061-81 Procession) 
(மத்‌ 21:7-10) 
உ மக்கள்‌ கூட்டத்தினரிடையே தாக்கம்‌ -- 
“நகரத்தார்‌ யாவரும்‌ ஆச்சரியப்பட்டு ...”” 
- தெருக்களில்‌ ... ஆலயத்திற்குள்ளேயே அல்ல! 
-- ஆலயத்தின்‌ 4 சுவர்களுக்குள்‌ இயேசு அடைடட்டிருக்கிறார்‌. 
-- கிறிஸ்மஸ்‌ பாடல்‌ பவனியும்‌ இப்படித்தான்‌ 
தூங்கும்‌ கிறிஸ்தோரை எழுப்பும்‌ தூக்கக்‌ கிறிஸ்தோர்‌) 
-- ஆலயக்‌ காம்பவுண்டையே சுற்றுவது ... 
எருசலேமுக்கு வெளியே திருடர்‌ நடுவிலேயே 
இயேசு சிலுவையிலறையப்பட்டார்‌ (எபி 13:12,13). 
உ தெருக்களில்‌ சுவிசேஷப்பவனி செல்லுங்கள்‌ -- 
சிறு குழுக்களாயாவது செல்லலாமே! 
எ.கா.) அன்றைய இரட்சண்ய சேனையினர்‌. 
ஜெபக்கூட்டம்‌ ௯ சந்தைக்‌ கூட்டம்‌ 
(அப்‌ 17:17) ... கூட்டங்களுக்கும்‌ தனிநபர்களுக்கும்‌ 
மட்டுமல்ல, 20:20 தரிசனம்‌! 
பொது விடுமுறை நாட்களில்‌, உள்ளூர்ச்‌ சபைகளெல்லாம்‌ 
இவ்விதப்‌ பொது நிகழ்ச்சிகள்‌ நடத்தலாமே. 
உ. யோவான்‌ ஸ்நானகன்‌ -- 
ஆலயத்திற்கு வெளியேதான்‌! (லூக்‌ 3:2,6) 
அவனைப்‌ பின்பற்றுவோம்‌ -- 
“இதுவரை ... பலவந்தம்‌ ... பிடிப்பு” (மத்‌ 11:12) 
தெருக்கள்‌ ... வீதிகள்‌ ... வழிச்‌ சந்திகள்‌ (மத்‌ 22:9,10; லூக்‌ 14:21) 
இயேசு: கடலோரங்கள்‌ ... மலைகள்‌ ... கல்லறைகள்‌ 
தொலைந்தோர்‌, தொய்ந்தோர்‌, தொடப்படாதோர்‌ -- 
இவர்களால்‌ விருந்து சாலையை நிரப்புங்கள்‌ (லூக்‌ 14:23) 


3 


உ. வெளிப்பிரசங்க ஊழியம்‌ கடினம்தான்‌ -- 

“உங்கள்‌ ஆடைகள்‌ அழுக்காகும்‌'' (மத்‌ 21:7,8) 
இயேசு தமது ஆடைகளில்‌ இரத்தக்கறையோடு தேவ கோபத்தின்‌ 
ஆலையைத்‌ தனியாய்‌ மிதிக்கவில்லையா?(ஏசா 63:3) 

உ கவரும்‌ அட்டைகள்‌, நல்ல அடையாளங்கள்‌, கிளரும்‌ முழக்கங்கள்‌ 
... கலைத்திறன்‌ ஆவியானவர்‌ தரும்‌ வரம்‌ (யாத்‌ 31:1-5). 
தங்கள்‌ திறமைகளைப்‌ பயன்படுத்த வாலிபருக்கு வாய்ப்பு -- 
எ.கா.) ஆடைகளைத்‌ தரையில்‌ விரித்தது மக்களாகவே செய்தது ! 
வாலிபரின்‌ உற்சாகத்தின்மீது குளிர்நீர்‌ கொட்டாதேயுங்கள்‌ -- 

மத்‌ 21:15,16 -- “அவர்களை அமைதிப்படுத்தும்‌!” 
எ.கா.) துவக்கக்‌ காலங்களில்‌ என்னை ஊக்குவித்தோர்‌ -- 

Rev. K.S. ஆபிரகாம்‌ (FMPB) 

Rev. P. ஜெபமணி (சாம்‌ அண்ணாச்சியின்‌ அண்ணன்‌) 
தெருச்சந்திகளில்‌ இசைக்கருவிகள்‌ வாசிக்கலாம்‌ -- 

எ.கா.) எங்கள்‌ கல்லூரி நாட்கள்‌: தகர மெகாபோன்‌, 

ஜாலர்‌, கொட்டு; தெருக்களில்‌ அமைதி சாட்சி 

3. துர்ப்பிரயோகிக்கப்பட்ட ஆலயம்‌ (Misused Temple) 

மாற்‌ 11:15-17 ... எல்லா நாட்டினருக்கும்‌ ஜெபவீடு 
நமது ஆலயங்கள்‌ -- 

ஊழல்‌ மையங்கள்‌ 

வழக்குகள்‌, வேண்டா விவாதங்கள்‌ 
நமது ஆலயங்களுக்குப்‌ பல்வேறு பெயர்கள்‌ வைக்கிறோம்‌ ; 
யேகோவா தேவன்‌ சூட்டியதோ: “ஜெப வீடு” 
“எல்லா” மக்களுக்கும்‌-கிறிஸ்தவரல்லாதோரைக்‌ கவரும்‌ நிகழ்ச்சிகள்‌ 
சாலொமோனின்‌ தேவாலயப்‌ பிரதிஷ்டை ஜெபம்‌ -- 

1 இரா 8:41-43 ... வேற்றினத்தார்‌ ... 
ஜெபத்தின்‌ முடிவு (வச 59): 
“பூவுலகின்‌ மக்களெல்லாம்‌ அறியும்படி ” 
4 


மிஷனரி ஜெபக்‌ கூடுகைகளில்‌ பங்குபெறுவோர்‌ குறைவு. 
சபை மேய்ப்பர்களே, நான்கு ஞாயிறு ஆராதனைகளில்‌ 
ஒன்றை மிஷனரி ஜெபக்கூட்டமாய்‌ மாற்றிவிடுங்கள்‌! 

மக்களை மாற்றமுடியாது என்று சொல்லாதிருங்கள்‌ ! 

சபையை மாற்றமுடியாவிட்டால்‌ 

சமுதாயத்தை மாற்றுவதெப்படி? 
ஆஸ்வால்டு ஸ்மித்‌ -- 

“நற்செய்தி அறிவிக்காத சபை உறைந்துபோகும்‌!'' 

(The Church that does not evangelize will fossilize!) 

கட்டிடங்கள்‌ நினைவுச்‌ சின்னங்களாகிவிடுகின்றன. 
கட்டிடங்களைப்‌ பார்த்து இயேசு அசந்துவிடவில்லை -- 

(மாற்‌ 13:1,2) ... கி.பி. 7௦ ... ரோமரால்‌ அழிக்கப்பட்டது. 
ஆதிச்சபையின்‌ இரகசியம்‌: சலனப்‌ பிரசங்க பீடங்கள்‌. 

(Mobile pulpits) 
கட்டிடங்களில்‌ அளவிற்கு மீறிச்‌ செலவழிக்கிறோம்‌ -- 


இருக்கைகளுக்கு மெத்தைகள்‌ ... (Cushioning) 
தரைகளுக்கு விரிப்புகள்‌ ... (Carpeting) 
அறைகளுக்குக்‌ குளிர்சாதனங்கள்‌ ... (Conditioning) 
பீடத்திற்குத்‌ தொங்குதிரை ... (Curtaining) 
சுவர்களுக்கு வர்ணம்‌ ... (Colouring) 


ஆனால்‌ பணிக்களங்களில்‌ எத்தனையோ 
ஆலயங்களுக்குக்‌ கூரைகூட கிடையாது! (Covering) 
மெகா சபைகள்‌: 1௦,000 பேர்‌ கூடக்கூடிய ஒரே அரங்கத்தைவிட 
1௦௦௦ பேர்‌ கூடக்கூடிய 1௦ அரங்கங்கள்‌ மேல்‌! 

உ இன்னொரு படிப்பினை: 

-- பலி செலுத்தத்தான்‌ புறாக்கள்‌ விற்கப்பட்டன. 

-- ஆலய வரி கட்டத்தான்‌ பணத்தை மாற்ற காசுக்காரர்‌. 

வியாபாரமய மார்க்கம்‌ (“கள்ளர்‌ குகை””) 


> 


பணக்காரியங்கள்‌ குறித்து அதிகம்‌ பேசாதீர்‌ -- 
எ.கா.) கடந்த வாரக்‌ காணிக்கையா, 
கடந்தவாரம்‌ திருமுழுக்கெடுத்தவர்‌ எண்ணிக்கையா? 
எது முக்கியம்‌? 
4. கணியற்ற மரம்‌ (Fruitless Tree) 
மத்‌ 21:18,19 
கவனிக்கவேண்டிய 3 காரியங்கள்‌: 
அ) கனியற்ற கிறிஸ்தவன்‌ -- முரண்பாடு 
பிறரை இரட்சிக்கவே இரட்சிக்கப்பட்டோம்‌. 
ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்பட்டோம்‌ (ஆபிரகாம்‌, ஆதி 12:2) 
யோ 15:16, “கணிகொடுக்க உங்களைத்‌ தெரிந்துகொண்டேன்‌” 
மத்‌ 4:19, “என்‌ பின்னே வாருங்கள்‌ ... மனிதரைப்‌ பிடிப்போர்‌” 
கனிகொடுக்கவேண்டியது கட்டாயம்‌! 
கனியின்மை என்பது சோபேறித்தனமல்ல, அது பொல்லாப்பு -- 
மத்‌ 25:26 
ஆ) அந்த மரத்தின்‌ பொய்த்‌ தோற்றம்‌ 
மொத்த செயல்பாடுகள்‌, அறிக்கைகளினால்‌ ஏமாற்றாதீர்கள்‌ -- 
“'தனிப்பட்டவரது'' பொறுப்பு -- 
வெளி 22:12 ... “எவனும்‌ ...”” 
5 தாலந்து ... 2 தாலந்து ... “எவனுக்கு அதிகம்‌ ... ” 
இ) அந்த மரம்‌ உடனே சபிக்கப்பட்டது -- 
இன்னொரு உவமை (லூக்‌ 13:6-9) 
3 ஆண்டுகள்‌ & 4ஆம்‌ ஆண்டு (திராட்சைத்தோட்டத்தில்‌ அத்தி) 
இது வச 1-5ஐத்‌ தொடர்ந்து... “நீங்கள்‌ மனந்திரும்‌பாவிட்டால்‌”” 
2004 சுனாமியில்‌ நாம்‌ காப்பாற்றப்பட்டதேன்‌ ? 
Why are our lives spared in Coronavirus 2020? 
செலவழியுங்கள்‌: தருணம்‌ ... தாலந்து ... தனம்‌ 
5, தியாகப்‌ பெண்மணிகள்‌ (Sacrificial Women) 
செவ்வாய்‌ அன்று இரு நிகழ்வுகள்‌ -- 
அ) ஏழை விதவை (2 காசு) (மாற்‌ 12:41-44) 
ஆ) ஒரு பெண்மணி (நளதம்‌) (மத்‌ 26:6-13) 
6 


படிப்பினைகள்‌ -- 
|) தங்களது எதிர்காலத்திற்காய்க்‌ கர்த்தரையே நம்பினர்‌. 
அ) விதவை: அவளுக்கு இருந்ததையெல்லாம்‌ போட்டாள்‌ 
ஆ) பெண்மணி: ஓராண்டு சம்பாத்தியம்‌ ... 
மணமகனுக்கு ரொக்கம்‌ ? 
|) அகிலவுலக நற்செய்திப்பணியுடன்‌ இணைப்பு: மத்‌ 26:14-16 
எ.கா.) 0.1. ஸ்டட்‌... எல்லாவற்றையும்‌ மிஷனரிப்பணிக்கு ... 
தனது மணப்பெண்ணுக்காய்‌ வைத்திருந்ததையும்‌ ! 
உங்கள்‌ சபையின்‌ பட்ஜெட்‌ -- 
முக்கியச்‌ செலவு எது? 
ஜான்‌ வெஸ்லி: '“தனது அங்கத்தினரல்லாதோரின்‌ நலனுக்காய்ப்‌ 
பாடுபடும்‌ ஒரே அமைப்பு திருச்சபைதான்‌!' 
“உலகமே எனது சபை!” 
உ வெறுமனே தசமபாகம்‌ மட்டும்‌ கொடுக்கும்‌ பழைய ஏற்பாட்டு 
மனப்பான்மையிலிருந்து வெளிவாருங்கள்‌ -- 
அது கிறிஸ்துவிடம்‌ நம்மை “நடத்துவதுற்காகவே ”' 
(கலா 3:24,25) 
அங்கே துவங்கலாம்‌, அங்கேயே தங்கக்கூடாது ! 
உ அதே நாளில்‌ ... யூதாஸ்‌ உடன்பட்ட திட்டம்‌ 
மத்‌ 26:13-13 ... “அப்பொழுது” ... (வச 14) 
மாற்‌ 14:9-11 ... “அப்பொழுது” (வச 10) 
அந்தப்‌ பெண்ணுக்கு: ஓராண்டுச்‌ சம்பாத்தியம்‌ கர்த்தரைவிடச்‌ சிறியது. 
யூதாசுக்கு: ஒரு மாதச்‌ சம்பாத்தியம்‌ கர்த்தரைவிடப்‌ பெரியது. 
6. பயமற்ற சாட்சி (Fearless Witness) 
யோ 18:37 ... பிலாத்துவுக்குமுன்‌ ... 
அ) ஜெபத்தினால்‌ -- உற்சாக ஆவி... பலவீன உடல்‌ (மத்‌ 26:39-41) 
பேதுரு மும்முறை மறுதலித்தான்‌ (மத்‌ 26:40) 
இயேசுவோ மும்முறை சாட்சியளித்தார்‌ ... 
“நான்தான்‌ அவர்‌'” (யோ 18:4-8) 


J 


முழங்காலில்‌ தோல்வி ... 

பயமுறுத்தலால்‌ ஒடிந்து போதல்‌ ... 

ஆதி அப்போஸ்தலர்‌... “ஜெப வேளை” (Hour of Prayer) (அப்‌ 3:1) 

“ஜெப வீடு” (House of Prayer) 
ஆ) ஆவியின்‌ அபிஷேகத்தால்‌ -- 
சபை கட்டுதலும்‌ போராட்டமும்‌ சேர்ந்தே நடக்கும்‌ (மத்‌ 16:18) 
“பலத்தினாலும்‌ அல்ல ... எனது ஆவியினாலேயே '' (சக 4:6) 
ஆலயம்‌ கட்டுதல்‌ (வச 9) 


ஆன்மீகப்‌ போராட்டங்களுக்கு உதவாதவை ... 


-- புத்தி சாதுரியம்‌ (Intellectual brilliance) 
_ பேச்சுத்‌ திறன்‌ (Oratorical skill) 

-- விஞ்ஞான அறிவு (Technological expertise) 
-- சமுதாய அந்தஸ்து (S௦cial status) 

_— பணபலம்‌ (Financial power) 

-- நிறுவனப்‌ புகழ்‌ (Institutional strength) 


தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்த இயேசுவைப்‌ பவுல்‌ 
சுட்டிக்காட்டினார்‌ -- 
1 தீமோ 6:12,13 ... பெரந்தியு பிலாத்துவுக்குமுன்‌ ... 
எங்கும்‌ துன்புறுத்தல்கள்‌. 
இரத்த சாட்சிகளின்‌ காலம்‌ முடிந்துவிடவில்லை. 
7. சிலுவைக்‌ கள்ளன்‌ (Dying 11/6) 
லூக்‌ 23:39-43 
உ தனியாள்‌ ஆத்துமாதாயம்‌ 
இயேசு ... நிக்கொதேமு 
சகேயு 
தொலைந்த ஆடு 
அவர்‌ எங்கும்‌ தனியாள்‌ ஆத்துமாதாயகராயிருந்தார்‌. 
மனிதரை மனிதராய்ப்‌ பார்க்க நமக்கு இரண்டாம்‌ தொடுதல்‌ தேவை; 
மனிதரை ஆத்துமாக்களாய்ப்‌ பார்க்க நமக்கு மூன்றாம்‌ தொடுதலும்‌ 
தேவை (மாற்‌ 8:22-25). 


ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொருவரை! (Each one, reach one!) 


8 


பொதுக்கூட்டங்களில்‌ அதிகப்பணம்‌ விரயமாகிறது -- 
நற்செய்திப்‌ பொதுக்கூட்டங்கள்‌ தடைசெய்யயப்படலாம்‌; 
ஆனால்‌ தனியாள்‌ ஆத்துமாதாயப்பணியை யார்‌ தடுக்கமுடியும்‌? 
7.ட. ஆஸ்போர்ன்‌: தனியாள்‌ ஆத்துமாதாயப்பணியில்‌ மறுமலர்ச்சி 
உண்டாவதே புதிய ஏற்பாட்டுக்‌ கிறிஸ்த 
வத்தைத்‌ திரும்பக்‌ கண்டுபிடிப்பதாகும்‌. 


ஈ முடிவுரை 


1. 


கிராமங்களுக்குச்‌ சென்று மக்களைக்‌ கட்டுகளிலிருந்து 
விடுவியுங்கள்‌. 


. திறந்த வெளிப்‌ பிரசங்கங்கள்‌ நடத்துங்கள்‌. 
. கட்டிடங்களில்‌ அதிகப்‌ பணம்‌ செலவழிக்காதிருங்கள்‌. 
. உங்கள்‌ வாழ்நாட்களைத்‌ தேவன்‌ கூட்டியுள்ளதேன்‌ எனப்‌ 


புரிந்துகொள்ளுங்கள்‌. 


. மிஷனரிப்பணிகளுக்குத்‌ தாராளமாய்க்‌ கொடுங்கள்‌. 
. பரிசுத்த ஆவியானவர்மீது சார்ந்திருங்கள்‌. 
. தனியாள்‌ ஆத்துமாதாயப்பணிக்கு உங்களை அர்ப்பணியுங்கள்‌. 


அப்பொழுதுதான்‌, 


சிலுவையிலறையப்பட்ட இரட்சகர்‌ தமது ஆத்தும வருத்தத்தின்‌ 
பலனைக்‌ கண்டு திருப்தியடைவார்‌”' (ஏசா 53:11) 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 4 of 20 


திருவிருந்துக்குமுன்‌ தற்பரிசோதனை 


Self-examination before the Lord’s Supper 


முகவுரை 
உ திருச்சபையில்‌ ஆவிக்குரிய அர்த்தத்தை இழக்கும்‌ நியமனங்கள்‌ 
நாளாவட்டத்தில்‌ விக்கிரகங்களாகிவிடுகின்றன -- 
எ.கா.) வெண்கல சர்ப்பம்‌ (2 இரா 18:4) 


உ கடைசி விருந்தைச்‌ (1851 Supper) சுவிசேஷங்களின்‌ 
ஆக்கியோன்கள்‌ சரித்திரமாய்‌ எழுதியுள்ளனர்‌ -- 


அப்போஸ்தலன்‌ பவுல்‌ அதைக்‌ கர்த்தருடைய பந்தி (௦105 
Supper) என்றழைத்து ஆவிக்குரிய அர்த்தம்‌ கொடுத்துள்ளார்‌. 
இதன்‌ முழுப்‌ பொருளையும்‌ விளங்கிக்கொள்ள 
ஒன்றை ஒன்றின்மேல்‌ வைத்துப்‌ பார்க்கவேண்டும்‌. 
உ கர்த்தரது பந்தியில்‌ பங்குபெறுவதற்குப்‌ பிரதானமான 
ஆயத்தம்‌: தற்பரிசோதனை -- 
1 கொரி 11:28 
எதைப்‌ பரிசோதிக்க வேண்டும்‌ 2 -- 
1. உங்கள்‌ சகவுறவுகளைப்‌ பரிசோதியுங்கள்‌. 
1 கொரி 11:17-21 
உ பிறரை அவமதித்தல்‌ (வச 22,23) 
கிறிஸ்துவின்‌ உடலாம்‌ சபையில்‌ 
ஒவ்வொருவரும்‌ அருமையான உறுப்பினர்‌. 
“கையைப்‌ பார்த்துக்‌ கண்‌ சொல்லமுடியாது 
(1 கொரி 12:20,21) 
உ ஒருவருக்கொருவர்‌ போட்டா போட்டி 
லூக்‌ 22:20-26 
உ பதிலுக்குப்‌ பதில்‌ செய்தல்‌ 
யோ 18:10,11 
ஒருவரோடொருவர்‌ ஒப்புரவாகுங்கள்‌. 
ஒரே அப்பம்‌, எனவே ஒரே சரீரம்‌. 
1 


2. கர்த்தரோடுள்ள உங்கள்‌ உறவைப்‌ பரிசோதியுங்கள்‌. 
1 கொரி 11:23 ... “அவர்‌ காட்டிக்கொடுக்கப்பட்ட இரவிலே ” 
உ உங்கள்‌ ஜெப வாழ்வு எப்படியிருக்கிறது ? 
கெத்செமனேயில்‌ இயேசுவுக்குச்‌ சீடர்‌ ஏமாற்றமளித்தனர்‌. 
உ திருமறைத்‌ தியானத்தில்‌ கிரமமாயிருக்கிறீர்களா? 
திருமறையே திருவார்த்தை. 
வச 23 ... “நான்‌ கர்த்தரிடம்‌ பெற்றது ...”” 
உ உங்கள்‌ வழிகளிலெல்லாம்‌ கர்த்தரை நினைக்கிறீர்களா? 
வச 24,25 ... “என்னை நினைவுகூரும்படி ...”” 
உணர்வுள்ள உறவுடன்‌ தேவனோடு நடைபோடுதல்‌. 


3. உலகத்தோடுள்ள உங்கள்‌ உறவைப்‌ பரிசோதியுங்கள்‌. 
1 கொரி 11:32 
உ. உலகின்‌ அசுத்தங்களிலிருந்து விலகி வாழ்கிறீர்களா? 
1 கொரி 10:21,22 
அந்தகாரத்தின்‌ செயல்பாடுகள்‌ 
உ உலகிற்குமுன்‌ வெட்கமின்றிக்‌ கர்த்தரை அறிக்கையிடுகிறீர்களா? 
-- பேதுருவின்‌ தோல்வி (மத்‌ 26:69-75) 
-- இவ்வுலகிற்குமுன்‌ நாம்‌ வெட்கப்பட்டால்‌ ... (மாற்‌ 8:38) 
ஈ முடிவுரை 
இவ்விதத்‌ தற்பரிசோதனை விளையாட்டல்ல -- 
1 கொரி 11:28-31 ... வியாதி ... மரணம்‌ ... 


கர்த்தரின்‌ புந்தியில்‌ வா - சகோதரா 
கர்த்தரின்‌ பந்தியில்‌ வா! 
தேவ அன்பைப்‌ பாரு -- கிறிஸ்துவின்‌ சீஷர்‌ குறை தீரு; 
பாவக்‌ கேட்டைக்‌ கூறு -- ராப்போசன பந்திதனில்‌ சேரு; 
சாவுக்குரிய மா பாவமுள்ள லோகம்‌ 
தன்னில்‌ மனம்‌ வைத்து அன்னியன்‌ ஆகாதே! 
(கீர்த்தனை 306) 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 5 of 20 


தைரியமற்ற சீடன்‌ 


The Courageless Disciple 


முகவுரை 
வேதப்பகுதி: மத்‌ 26:69-75 
1 - சாதாரண மறுதலிப்பு (வச 70) 
[1 — சத்தியம்பண்ணி மறுதலிப்பு (வச 72) 
[11 — சபித்து மறுதலிப்பு (வச 74) 


சீமோன்‌ (கிரேக்கு) - கேட்பது €- முதல்‌ பெயர்‌ 
பேதுரு (கிரேக்கு) - கல்‌ துணைப்‌ பெயர்‌ 
கேபா (அரேமியம்‌) - பாறை 


பேதுருவின்‌ வாழ்க்கையைப்‌ படிப்பது எவருக்கும்‌ ஊக்குவிப்பு ! 


ஊசலாடிக்கொண்டிருந்த மீனவர்‌ 
உறுதியானதோர்‌ அப்போஸ்தலர்‌ ஆனார்‌. 


மணல்‌ போலிருந்த தைரியமற்ற சீடன்‌ 
மலை போன்ற பாறையானார்‌. 
பின்மாறியுள்ள நண்பரே, 
பேதுரு திரும்பி வந்ததிலிருந்து நம்பிக்கை பெறுங்கள்‌. 
தைரியமற்ற இச்சீடன்மீது இயேசுவுக்குத்‌ தனிக்‌ கவனம்‌ 
(மாற்‌ 16:6,7) 
பாடுகளின்‌ வாரத்தில்‌ பேதுரு செய்த யாவும்‌ பயத்தினாலேயே -- 
எ.கா.) ஒருவனது காதை வெட்டியது! 
யோ 18:10,11 -- பிரதான ஆசாரியனின்‌ வேலைக்காரன்‌ -- 
பாவப்பட்ட கோயில்குட்டி! 
அந்தக்‌ கோயில்குட்டியின்‌ இனத்தான்‌ பேதுருவை 
அச்சுறுத்தினான்‌ -- 
யோ 18:26 ... உன்னை அவருடன்‌ காணவில்லையா? 
பேதுருவின்‌ வாழ்வில்‌ நிகழ்ந்த விந்தை மாற்றம்‌ அவரது நிருபங்களில்‌ 
பிரதிபலிக்கிறது -- 1 


தைரியமாயிருக்கவேண்டிய௰ மூன்று பகுதிகள்‌ -- 
1. கிறிஸ்துவுக்குச்‌ சாட்சி பகரத்‌ தைரியம்‌ 
1 பேது 2:9 ... ராஜாீகச்‌ செய்தியைப்‌ பறைசாற்ற ராஜரீக ஆசாரியர்‌. 
(On His Majesty's Service) 
ஒரு மீனவர்‌ அரண்மனை வார்த்தைகளைப்‌ பேசுகிறார்‌! 
விசுவாசியே, நீ யார்‌? 
உ. தெரிந்துகொள்ளப்பட்ட சந்ததி -- ஆபிரகாமின்‌ மாம்சீக 
வழித்தோன்றலல்ல. 
உ. இராஜாக்‌ ஆசாரியக்‌ கூட்டம்‌ -- பழைய உடன்படிக்கை/ 
புதிய உடன்படிக்கை 
உ எல்லாரும்‌ குருக்கள்‌! (- ஆசாரியர்‌) -- குருக்களல்லாதோர்‌ 
புதிய ஏற்பாட்டில்‌ கிடையாது. 
உ. பரிசுத்த இனம்‌ -- இஸ்ரவேலர்‌ மட்டுமல்ல 
உ அவரது சொந்த ஜனம்‌ -- 41 அல்ல, VVIP! 


3:15 ... எப்பொழுது ஆயத்தமுள்ள சாட்சிகள்‌. 
4:10,11 ... ஒவ்வொருவருக்கும்‌ வரம்‌ உண்டு. 
தேவனுடைய “வாக்கியங்களின்படி”' (வாக்கியங்கள்‌ போல்‌ !) 
- கெம்பீரமான செய்தி 
“வல்லமை” = ஏகாதிபத்தியம்‌ 
பெந்தெகொஸ்தேக்குப்‌ பிறகு பேதுரு -- 
அப்‌ 2:14 ... தனது சத்தத்தை “உயர்த்தி” ... 
3:6 ... என்னிடம்‌ “உள்ளதை '' உனக்குத்‌ தருகிறேன்‌ 
(40 வயதுள்ளவனைத்‌ தூக்கிவிட்ட அவரது தைரியம்‌!) 
4:13 ... பேதுரு, யோவானின்‌ “தைரியம்‌” 
“கல்லாதவர்‌ ... பயிற்சியில்லாதவர்‌”” 
ஆனால்‌ அபிஷேகிக்கப்பட்டவர்கள்‌! 
இன்று நமக்குப்‌ பட்டமளிப்பு உண்டு, பட்டம்‌ உண்டு, 
அபிஷேகம்‌ எங்கே! 
4:20 ... நாங்கள்‌ பேசாமல்‌ இருக்கக்கூடாது! 
5:29,30 ... மனிதருக்கல்ல, தேவனுக்கே கீழ்ப்படிவோம்‌! 
2 


2. துர்வுபதேசக்காரரை எதிர்க்கத்‌ தைரியம்‌ 
சத்தியத்திற்குத்‌ துணையாக மட்டுமல்ல, 
சத்தியமற்றதற்கு எதிராகவும்‌ நிற்கவேண்டும்‌. 

2 பேது 1:19-21 ... வேதமானது சுய தோற்றமுள்ளது அல்ல 
பைபிளில்‌ தேவனுடைய வார்த்தை அடங்கியிருக்கிறது % 
பைபிளே தேவனுடைய வார்த்தைதான்‌ 4 
2:1-3 ... கள்ளப்‌ போதகர்‌ ... “ஆண்டவரை மறுதலித்து” 

-- அதாவது, பல வழிகளில்‌ கிறிஸ்துவும்‌ ஒரு வழி என்பர்‌. 
“அநேகர்‌'' அவர்களைப்‌ பின்பற்றுவர்‌! 
“பொல்லா இவ்வுலகில்‌ சிறுபான்மையினரிடமே சத்தியம்‌ இருக்கும்‌” 
- 0.1. ஸ்பர்ஜன்‌ 
3:3,4,16 
பரியாசக்காரர்‌ - இரண்டாம்‌ வருகையைக்‌ கேள்வி கேட்பர்‌ 
வேதப்‌ புரட்டர்‌- எ.கா.) திருமறையிலுள்ள அற்புதங்களை 
மறுதலிப்பர்‌ 
“நல்ல மனிதர்‌ சும்மா இருந்தால்‌ போதும்‌; தீமை தலைதூக்கிவிடும்‌” 
“நான்‌ கோழைத்தனமாயிருக்கமாட்டேன்‌ ; 
எனது தேவனும்‌ இரட்சகருமானவர்‌ பழிக்கப்படுகிறாரே!'' 
- 0.1. ஸ்டட்‌ 
“தனது எஜமான்‌ தாக்கப்பட்டால்‌ நாய்‌ குலைக்கும்‌, 
எனது தேவனது சத்தியம்‌ தாக்கப்படும்போது 
குரல்‌ கொடுக்காதிருந்தால்‌ நான்‌ ஒரு கோழையன்றோ?” 
-- ஜான்‌ கால்வின்‌ 
3. பாடுகளையும்‌ சோதனைகளையும்‌ எதிர்கொள்ளத்‌ தைரியம்‌ 
1 பேது 1:6,7 ... விசுவாசம்‌ ... பொன்‌ ... சோதிக்கப்படுவது 
பொன்னை விலைகொடுத்து வாங்கிவிடலாம்‌ ; 
விசுவாசத்தையோ பெற்றுக்கொள்ளத்தான்‌ முடியும்‌! 
“எல்லா மனிதரிடமும்‌ விசுவாசம்‌ இல்லையே!” 
(2 தெச 3:2) 


3 


2:21 ... பாடுகள்‌ ... அடிச்சுவடுகள்‌ ... மாதிரி 
காந்தி விட்டுச்‌ சென்றுவிட்டது தொப்பி (௦88); 
கிறிஸ்து விட்டுச்‌ சென்றது மாதிரி (51605). 


3:14 ... பயமுறுத்தல்களுக்கு அஞ்சாதீர்‌! 
எ.கா.) தானியேல்‌ / தரியு / சிங்கம்‌ 
இராஜா / மிருகங்களுக்கு இராஜா 
“நீதிமான்‌ சிங்கம்போல்‌ தைரியமாயிருக்கிறான்‌”” (நீதி 28:1) 
அனனியா, அசரியா, மீஷாவேல்‌ 
அக்கினி -- தேவன்‌ மீதுள்ள அன்பு அதைவிடப்‌ பெரிய 
அக்கினி! (உன்‌ 8:6,7). 
4ஆம்‌ வாலிபனோடு கைகோர்த்து நடை! 


பேதுருவிடம்‌ இயேசு: “என்னை நேசிக்கிறாயா?”' (யோ 21:15-17) 
1 பேது 4:12,13 ... சோதிக்கும்‌ அக்கினி ... மகிமை 
5:8-10 ... சிங்கம்போல்‌ பிசாசு ... 
அவன்‌ போலிதான்‌! 
மார்ட்டின்‌ லூத்தர்‌: “இந்நகரின்‌ கூரை ஓடுகள்‌ எல்லாம்‌ 
பிசாசுகளானாலும்‌, இச்சத்தியத்தில்தான்‌ நிற்பேன்‌!” 
J.C. ரைல்‌: “பாடுகள்‌ இல்லையேல்‌ பாடல்கள்‌ இல்லை!” 
““பரிசுத்தமற்ற இன்பத்தைவிட பரிசுத்தமான இன்னலையே 
நாடுவேன்‌!” 
பேதுரு ஒரு “பாறை” எனப்‌ பெயரிடப்பட்டார்‌; 
அவரோ பெந்தெகொஸ்தேக்குமுன்‌ 
ஒரு தடைக்கல்லாயிருந்தார்‌ -- பாடுகள்‌ வேண்டாமென்றார்‌. 


இப்பொழுது அவர்‌ மாறிவிட்டார்‌! 

இயேசுவின்‌ அன்பில்‌ மயங்கிவிட்டார்‌! 

“பூரண அன்பு பயத்தைப்‌ புறம்பே தள்ளும்‌!” (1 யோ 4:18) 
முடிவாக, 

“என்னைத்‌ தலைகீழாய்‌ சிலுவையிலறையுங்கள்‌'” 

என்றாராம்‌ பேதுரு. 
சீமோன்‌ பேதுருவைக்‌ கிறிஸ்து மாற்றமுடியுமானால்‌, 
என்னையும்‌ மாற்ற முடியும்‌! ஆமென்‌! 


4 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 6 of 20 


புலம்புவோம்‌, வாரீர்‌! 
A Call to Weep! 


முகவுரை 
உ பெரிய வெள்ளி ஆராதனைகள்‌ -- மதியம்‌ 12 முதல்‌ பிற்பகல்‌ 3 வரை. 
கிறிஸ்து எவ்விதம்‌ மரித்தாரென்று விவரிக்கப்படுகிறது. 
பிற்பகல்‌ 3 மணிக்கு ஆலயங்களில்‌ சாவு மணி அடிக்கப்படுகிறது. 
மக்கள்‌ கண்ணீர்‌ வடிக்கின்றனர்‌. 
முதலாம்‌ பெரிய வெள்ளியன்று இதுபோல்‌ நடந்தது -- 
லூக்‌ 23:26-31 
சிலுவை வசனங்கள்‌ மீது எத்தனையோ பிரசங்கங்கள்‌ ; 
இயேசுவின்‌ இந்த அழைப்பு சிலுவையிலறையப்படுமுன்‌ கொடுக்கப்‌ 
பட்டது. சிலுவையிலறையப்பட்ட அன்று வந்த ஒரே கட்டளை இதுதான்‌. 


உ “எனக்காக அழாமல்‌ ... உங்களுக்காக அழுங்கள்‌!” 
வழக்கம்போல்‌, செய்ய வேண்டியதை அல்ல, 
செய்யத்‌ தேவையில்லாததையே செய்கிறோம்‌! 
கிறிஸ்துவின்‌ செய்தி இன்றும்‌ அதேதான்‌. 
உ. “சிரிப்பு எழுப்புதல்‌'” என்று தோன்றியுள்ளது -- 
அடக்க முடியாத சிரிப்பாம்‌ அது! 
பெரும்‌ நகர்களில்‌ ““சிரிப்புக்‌ குழுக்கள்‌”? (டaபghing Clubs) — 
இது ““கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சிக்குப்‌'” பிசாசின்‌ மாற்று. 
நாம்‌ அழவேண்டிய நான்கு காரியங்கள்‌ - 
1. நமக்காய்‌ அமுவோம்‌! 
நமது தனி வாழ்விற்காய்ப்‌ புலம்புவோம்‌. 

உ நமது பாவங்களுக்காய்‌ அழுவோம்‌ -- யோவேல்‌ 2:12,13 
உபவாசம்‌ ... அழுகை ... புலம்பல்‌ ... உடையை அல்ல, 
இதயத்தைக்‌ கிழித்து ... (நாம்‌ இரண்டையும்‌ செய்வதில்லை!) 

1 


நாம்‌ நமது ““பாவங்களுக்காக'” அல்ல, பிரச்னைகளுக்காகவே 
அழுகிறோம்‌ -- 
2 கொரி 7:8-11 ... மனந்திரும்புதல்‌... இரட்சிப்பு... தேவனுக்கேற்ற 
துக்கம்‌ ... உலகிற்கடுத்த துக்கம்‌ 
நமது பாவங்களுக்காகவும்‌ வெதுவெதுப்பான நிலைக்காகவும்‌ 
புலம்பாவிடில்‌, பிறர்‌ மீதே குற்றம்‌ கண்டுபிடித்துக்கொண்டிருப்போம்‌-- 


தற்பரிசோதனையானது மற்றவர்களை அசட்டை அல்லது கண்டனம்‌ 
செய்யாது நம்மைக்‌ காக்கிறது -- 


1965 முதல்‌ அச்சுப்‌ பிழை திருத்தும்‌ எனது பிரச்னை! 
மக்களைப்‌ பிழை திருத்துவது நமது அழைப்பல்ல. 
உன்‌ கண்ணிலுள்ள “உத்திரத்தை” முதலாவது எடுத்துப்போடு 
(மத்‌ 7:3-5) 
எ.கா.) பாவியாகிய அப்பெண்‌ பிறரைவிடத்‌ தனது 
பாவ வாழ்க்கையை அதிகம்‌ உணர்ந்தாள்‌ (லூக்‌ 7:36-47). 
நேர்த்தியான “விருந்து” ... தேவன்‌ விரும்புவது தகன பலியல்ல, 
நொறுங்குண்டதும்‌ நருங்குண்டதுமான இதயம்‌ (சங்‌ 51:16,17) 
உ. நமது இருமனதுக்காய்ப்‌ புலம்புவோம்‌ -- 
யாக்‌ 4:7-1௦ ... துக்கித்து அழுங்கள்‌ ... பரிசுத்தமாக்குங்கள்‌ 
“இருமனம்‌” என்றால்‌ ஆன்மீக வாழ்வில்‌ மனவுறுதியின்மை, 
வசதிக்கேற்றாற்போல்‌ வளைந்துகொடுப்பது. 
“இரு நினைவுகள்‌'” — மதில்மீது பூனை! (1 இரா 18:21) 
உ நமது பொருளாசைக்காய்ப்‌ புலம்புவோம்‌ -- 
யாக்‌ 5:1 ... அழுங்கள்‌ ... அலறுங்கள்‌ ... 
பின்னணி: 4:13-17 ... வியாபாரம்‌ ... அவருக்குச்‌ சித்தமானால்‌... 
நாம்‌ இவ்வித அழுகையோடு தேவனிடம்‌ திரும்பினால்‌ 
அவர்‌ புத்துணர்வூட்டும்‌ நதியில்‌ நம்மை நீராட்டுவார்‌ -- 
எரே 31:9 ... நதியோரத்தில்‌ நடந்து ... 
2. நமது பிள்ளைகளுக்காய்‌ அமுவோம்‌ 
உ. எரேமியாவின்‌ காலத்திலிருந்தே இந்த அழைப்பு உண்டு -- 
புல 2:18,19 ... கண்ணார்‌ விடு ... கண்களுக்கு ஓய்வு கொடாதே 
... கூப்பிடு ... ஊற்றிவிடு ... பிள்ளைகள்‌ ... தெருக்கள்‌ ... 


எரேமியா ஒரு புலம்பல்‌ தீர்க்கதரிசி; 

அவனிலிருந்தவை போன்ற சில இயேசுவில்‌ காணப்பட்டன; 
எனவேதான்‌ அவர்‌ “தீர்க்கதரிசியானவராகிய'” எரேமியாவோ 
என்று சிலர்‌ நினைத்தனர்‌ (மத்‌ 16:14) 


சூசன்னா வெஸ்லி -- 19 பிள்ளைகள்‌ -- 

படுக்கையருகே தினமும்‌ ஜெபம்‌ 
ஜான்‌ வெஸ்லி -- 15ஆவது பிள்ளை -- எழுப்புதல்‌ வீரர்‌. 
சார்ல்ஸ்‌ வெஸ்லி -- 18ஆவது -- 7270 பாடல்கள்‌ இயற்றியவர்‌. 


எனது தாயார்‌ நள்ளிரவில்‌ கண்ணீரோடு ... 

எனது தாயார்‌ மட்டுமல்ல, 

நாசரேத்தில்‌ எங்கள்‌ தெருவிலுள்ள எத்தனையோ தாய்மார்‌. 
பிள்ளைகளது ““இரட்சிப்பிற்காய்‌'' ஜெபியுங்கள்‌. 
பொல்லாங்கனிடமிருந்து அவர்கள்‌ காக்கப்பட ஜெபியுங்கள்‌. 
அவர்களது நாட்கள்‌ நமதைவிடக்‌ கொடிதாயிருக்கும்‌ ... 

லூக்‌ 23:29 ... நாட்கள்‌ வரும்‌ ... 
அவர்கள்மீது பொறாமை அல்ல, பரிதாபமே வரட்டும்‌! 

இப்பொழுது அவர்களுக்காய்ப்‌ புலம்பாவிடில்‌, 

நாளை புலம்ப வேண்டியதிருக்கும்‌. 


மருத்துவக்‌ கல்லூரியில்‌ இடம்‌ கிடைக்காவிடில்தான்‌ 
பிள்ளைகளுக்காய்‌ இப்பொழுதெல்லாம்‌ அழுகிறோம்‌! 
அப்பப்பா, எவ்வளவு பின்மாற்றம்‌! 


அவர்களது உடல்‌ நலம்‌, பொருளாதாரம்‌ ஆகியவற்றைவிட 
ஆன்மீக ஆரோக்கியமே உங்கள்‌ பெரிய கரிசனை என்பது 
அவர்களுக்குத்‌ தெரியவேண்டும்‌. 

இங்கு நீங்கள்‌ நடிக்க முடியாது! 
இரட்சிக்கப்படாத நமது குடும்ப உறுப்பினர்களுக்காகவும்‌ 
ஜெபிக்கவேண்டும்‌ -- 
இல்லையேல்‌ பரலோகில்‌ நம்மோடு சேரமாட்டார்கள்‌; 
நரகம்‌ சென்றுவிடுவர்‌! 


3. திருச்சபைக்காய்‌ அமுவோம்‌ ! 
உ இன்றிருக்கும்‌ சபை அன்றிருந்த சபை போல்‌ அல்ல; 


இன்றிருக்கும்‌ சபை இருக்கவேண்டிய நிலையிலும்‌ இல்லை. 
ப்‌ 


எந்தச்‌ சபைப்பிரிவாயினும்‌, திருச்சபையானது திருமறையின்‌ 
தரத்திலிருந்து எவ்வளவோ இறங்கிவிட்டது. 
உ பின்வாங்கிப்போன இறைமக்களுக்காய்ப்‌ புலம்பும்படி பைபிள்‌ 
அடிக்கடி நம்மை அழைக்கிறது -- 
-- எரே 9:1 ... ஆ, என்‌ தலை தண்ணீரும்‌ ... கண்கள்‌ 
கண்ணரூற்றுமானால்‌ ... கொலையுண்ட 
என்‌ மக்களுக்காக இரவும்‌ பகலும்‌ அமுவேன்‌ 
13:17 ... (திருச்சபையின்‌ மேட்டிமைக்காக -- வச 9,15) 
மறைவிடங்களில்‌ கர்த்தருடைய மந்தைக்காய்‌ 
அழுது கண்ணர்‌ ... 
14:17 ... என்‌ ஜனம்‌ ... வேதனை ... இரவும்‌ பகலும்‌ கண்ணீர்‌ 


-- தானியேலின்‌ இதய பாரம்‌ 
தானி 7:28 ... நினைவுகள்‌ ... முகம்‌ ... மனது ... 
8:27 ... சோர்பு ... நோயுற்று நலிந்து ... 
9:3 ... உபவாசம்‌ ... இரட்டு ... சாம்பல்‌ 
இவையெல்லாம்‌ கிரேக்கு-லத்தீன்‌ போலிருக்கிறதோ? 
-- எஸ்றா 10:1 ... அழுது ... அறிக்கையிட்டு ... மக்கள்‌ அழுதார்கள்‌ 
பாஸ்டர்களும்‌ பிரசங்கிமாரும்‌ அழாவிடில்‌, 
மக்கள்‌ அழமாட்டார்கள்‌! 
எனவேதான்‌, யோவேல்‌ 2:17 ... ஆசாரியர்கள்‌ ... 
பழைய ஏற்பாட்டில்‌ மட்டுமல்ல, புதியதிலும்‌ ... 
- பவுல்‌: அப்‌ 20:19 ... தேவனைக்‌ கண்ணீரோடு சேவித்தேன்‌ 
:31 ... கண்ணீரோடு புத்திசொல்லி ... 
எ.கா.) நெறி தவறிய ஒருவனைப்பற்றி எழுதுகையில்‌ ... 
2 கொரி 2:4 ... கண்ணீரோடு எழுதினேன்‌ 
எ.கா.) பொருளாசைக்காரப்‌ பிரசங்கிமாரைப்பற்றி எழுதுகையில்‌ -- 
பிலி 3:17-19 ... கண்ணீரோடு சொல்லுகிறேன்‌. 
-- தீமோத்தேயு ... பவுலின்‌ உடன்‌ ஊழியனாய்‌ இதே ஆவியைப்‌ 
பெற்றான்‌. 
2 தீமோ 1:3 ... உன்‌ கண்ணீரை ஞாபகம்பண்ணி ... 


4 


-- இயேசு எருசலேமியரை அடித்துத்‌ துரத்துமுன்‌ 
எருசலேமிற்காய்க்‌ கண்ணீர்‌ விட்டார்‌ (லூக்‌ 19:41). 
கண்ணீர்‌ குறைந்தால்‌ கலக்கம்‌ கூடும்‌! (14௦ tears, only fears!) 
உ லியோனார்டு ரேவன்ஹில்‌ ... 
“எழுப்புதல்‌ தாமதிப்பதேன்‌?”” ... என்ற நூலின்‌ ஆசிரியர்‌ 
அமெரிக்காவில்‌ அவர்‌ வீட்டிற்குச்‌ சென்றேன்‌ (1985). 
களைப்பாய்க்‌ காணப்பட்டார்‌: 
அவர்‌ சொன்னது: ““நேற்றிரவு தூங்கவில்லை, 
அழுதுகொண்டேயிருந்தேன்‌.'” 
எனவேதான்‌ அவர்‌ எழுதிய வாசகங்கள்‌ -- 
* சபை போகிற போக்கில்தான்‌ சமுதாயம்‌ போகும்‌. 
* நோயுற்ற சபை செத்துக்கொண்டிருக்கும்‌ உலகை 
இரட்சிக்க முடியாது. 
* உலகம்‌ இருளில்‌ தூங்குகிறது; 
சபையோ வெளிச்சத்தில்‌ தூங்குகிறது. 
* சபையானது ஆவியின்‌ அக்கினியை இழந்ததாலேயே, 
உலகம்‌ நரக அக்கினிக்குள்‌ விரைகிறது. 
* இன்று சபைக்கு இருப்பது மேலறை அக்கினி அல்ல, 
சாப்பாட்டறை புகை! 
* சராசரியானது மிஞ்சியதாய்த்‌ தெரியுமளவு 
நாம்‌ சராசரியிலிருந்து சரிந்துவிட்டோம்‌! 
உ மங்களுரைச்‌ சேர்ந்த அகஸ்டின்‌ சாலின்ஸ்‌ (1914-1985) அவர்கள்‌ 
இன்னொரு புலம்பல்‌ தீர்க்கதரிசி. 
அவர்தான்‌ Ambassadors For Christஇன்‌ நிறுவனர்‌. 
கர்த்தாவே, இவ்விதத்‌ தீர்க்கர்களைத்‌ தாரும்‌! 
கர்த்தாவே, கண்ணீர்‌ தாரும்‌! 
4. உலகிற்காய்‌ அமுவோம்‌ ! 
அதாவது, இரட்சிக்கப்படாத கோடிக்கணக்கானோருக்காக. 
உ மிகப்‌ பழமையானதோர்‌ எடுத்துக்காட்டு -- 
சங்‌ 119:136 ... வேதத்தை மனிதர்‌ காத்து நடவாதபடியால்‌ ... 
நீர்த்தாரைகள்‌ 
உ கண்ணீரோடு பிரசங்கம்‌ -- 
பவுல்‌: சிலுவையிலறையப்பட்ட கிறிஸ்துவையே -- 
1 கொரி 2:2,3 ... பலவீனம்‌ ... நடுக்கம்‌ ... பயம்‌ 
சிலுவையிலறையப்பட்ட மகிபனை 
சிலுவையிலறையப்பட்ட மனிதனே பிரசங்கிக்கமுடியும்‌. 


59 


இஸ்ரவேலருக்காய்ப்‌ பவுலின்‌ இடைவிடா துக்கம்‌ -- 
ரோ 9:1,2 ... மிகுந்த துக்கம்‌ ... இடைவிடா மனவேதனை 
10:1 ... இருதயத்தின்‌ விருப்பம்‌ 
உ கண்ணீரோடே விதைக்க அழைப்பு ... 
சங்‌ 126:5,6 ... களிப்போடு அறுப்பு 


உ ஊழியத்தில்‌ கனியின்மையால்‌ விரக்தியடைந்திருந்த உடன்‌ 
ஊழியருக்கு வில்லியம்‌ பூத்‌: ““புலம்பிப்‌ பாருங்கள்‌!” 


உ நியாயத்தீர்ப்பு வருகிறது (லூக்‌ 23:29,30) 
... மலடிகள்‌ ... மலைகள்‌ ... எங்கள்‌ மீது விழுங்கள்‌ 
அதாவது, தேவ கோபம்‌ 
ஊழல்‌ தலைவிரித்தாடுகிறது. 
சத்தியம்‌ வீதிகளில்‌ சிதறிக்‌ கிடக்கிறது. 
நீதி நியாயம்‌ ஒழிந்துபோயிற்று. 
““அக்கிரமத்தின்‌ பாத்திரம்‌'” நிரம்பி வழிகிறது! 
உ நாட்டில்‌ தேர்தல்‌ வரவிருக்கிறது -- 
யார்‌ தேர்ந்தெடுக்கப்படவேண்டுமென்று ஜெபிப்பதற்குத்‌ 
திருமறையில்‌ நேரடியான போதனை இல்லை. 
“கர்த்தாவே, எங்களை மாற்றும்‌'” என்பதே நமது 
கதறலாயிருக்கவேண்டும்‌. 
ஈ முடிவுரை 
எங்களைப்‌ புலம்பச்‌ செய்யும்‌ எழுப்புதல்‌ தாரும்‌! 
எங்களுக்குக்‌ கண்ணீர்‌ தாரும்‌! (Give us tears!) 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 7 of 20 
சிலுவையிலிருந்து ஏழு வார்த்தைகள்‌ 


Seven Sayings from the Cross 


சிலுவையிலிருந்து கிறிஸ்து மொழிந்த ஏழு வார்த்தைகளின்மீது 
ஏராளம்‌ பிரசங்கங்கள்‌ உண்டு. இதோ இன்னொன்று -- 
1. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும்‌, தாங்கள்‌ செய்கிறது 
இன்னதென்று அறியாமலிருக்கிறார்களே! (லூக்‌ 23:34) 
சிலுவையானது ஒப்புரவாகுதலின்‌ சின்னம்‌. 
தேவன்‌ 4 மனிதன்‌ / மனிதன்‌ * மனிதன்‌ 


மன்னிப்பு இன்றி ஒப்புரவாகுதல்‌ இல்லை. 


கர்த்தரது ஜெபத்திற்கு அடுத்த முதல்‌ போதனை - 
மத்‌ 6:14,15 ... மன்னியுங்கள்‌ ... 
காணிக்கை செலுத்துமுன்‌ செய்யவேண்டிய முதல்‌ காரியம்‌ -- 
மத்‌ 5:23,24 ... முதலாவது ஒப்புரவாகி, பின்பு ... 
உங்கள்‌ சகோதரன்‌/சகோதரியை மன்னியுங்கள்‌. 
உங்கள்‌ கணவர்‌/மனைவியை மன்னியுங்கள்‌. 
உங்கள்‌ இனத்தார்‌/ அயலகத்தாரை மன்னியுங்கள்‌. 
உங்கள்‌ நண்பர்‌/ உடன்‌ ஊழியரை மன்னியுங்கள்‌. 
நேசிக்கப்பட முடியாதோரை நேசிக்க உணரவேண்டியவை -- 
உ நேசிக்கப்படமுடியாத உங்களைத்‌ தேவன்‌ எவ்வளவாய்‌ 
நேசிக்கிறார்‌! 
உ அடுத்த நபரைத்‌ தேவன்‌ எவ்வளவாய்‌ நேசிக்கிறார்‌! 
உ. வாழ்வு குறுகியது- வைராக்கியத்தை வைத்திருந்து பயனென்ன? 


2. இன்று என்னுடன்‌ பரதீசில்‌ இருப்பாயென்று 
மெய்யாகவே உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌! (லூக்‌ 23:43) 
“இரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்‌'' என்று சொல்லமுடியுமா? ஆம்‌! 
அப்‌ 2:47 ... இரட்சிக்கப்படுவோர்‌ சபையில்‌ சேர்க்கப்பட்டனர்‌. 
அப்‌ 16:30,34 ... சிறையதிகாரி இரட்சிக்கப்பட்டு மகிழ்ந்தான்‌. 
லூக்‌ 19:9,10 ... சகேயு ... இன்றைக்கு இரட்சிப்பு 
1 


முக்கால இரட்சிப்பு -- 
அ) கடந்த காலம்‌ ... பாவத்தின்‌ தண்டனையிலிருந்து விடுதலை 


(Penalty) 

ஆ) நிகழ்காலம்‌ ... பாவத்தின்‌ வல்லமையிலிருந்து விடுதலை 
(Power) 

இ) எதிர்காலம்‌ ... பாவத்தின்‌ பிரசன்னத்திலிருந்தே விடுதலை 
(Presence) 


இரட்சிக்கப்படுவது எப்படி -- 
நீங்கள்‌ ஒரு பாவி என்று உணருங்கள்‌. 
பிதாவாகிய தேவனிடம்‌ மனந்திரும்பி வாருங்கள்‌. 
கிறிஸ்துவை இரட்சகராகவும்‌ ஆண்டவராகவும்‌ 
ஏற்றுக்கொள்ளுங்கள்‌. 
இப்பொழுது நீங்கள்‌ தேவனுடைய பிள்ளையென அகமகிழுங்கள்‌. 
காலம்‌ தாழ்த்தாதீர்‌! சிலுவைக்‌ கள்ளனை மேற்கோள்‌ காட்டாதீர்‌! 
இன்றே இரட்சிப்பின்‌ நாள்‌ (2 கொரி 6:2) 
அடிக்கடி கடிந்துகொள்ளப்பட்டும்‌ ... (நீதி 29:1) 
3. அம்மா, இதோ உன்‌ மகன்‌... 
இதோ உன்‌ தாய்‌! (யோ 19:26,27) 
பிள்ளைகளுக்கு இதோவொரு செய்தி! 
கடைசிக்‌ காலத்தின்‌ அடையாளம்‌ -- 
மல்‌ 4:5,6 ... பிதாக்கள்‌ ... பிள்ளைகள்‌ ... 
2 தீமோ 3:1,2 ... பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படியாதோர்‌ 
உ நீங்கள்‌ சொல்லுவதெல்லாம்‌ பெற்றோருக்குப்‌ புரியாவிடினும்‌ 
அவர்களுக்குக்‌ கீழ்ப்படியுங்கள்‌ -- 
லூக்‌ 2:48-51 ... பெற்றோருக்கு இயேசு கீழ்ப்படிந்திருந்தார்‌. 
உ. முடிந்த வகையிலெல்லாம்‌ பெற்றோருக்கு உதவுங்கள்‌ -- 
மாற்‌ 6:3 ... மரியாளுக்குக்‌ குறைந்தது 7 பிள்ளைகள்‌. 
தச்சுப்‌ பட்டறையில்‌ இயேசு உதவினார்‌. 
உ வயதான காலத்தில்‌ பெற்றோரைத்‌ தாங்குங்கள்‌ -- 
எ.கா.) 1 தீமோ 5:16 
ஒரு நாள்‌ நீங்களும்‌ அவர்களைப்‌ போலாவீர்கள்‌! 


2 


உ வாக்குடன்‌ தரப்பட்ட ஒரே கட்டளை -- 
தகப்பனையும்‌ தாயையும்‌ கனம்பண்ணு (எபே 6:1-3) 
உ பத்துக்‌ கட்டளைகளின்‌ இரண்டாம்‌ பகுதியில்‌ முதல்‌ கட்டளை -- 
தகப்பனையும்‌ தாயையும்‌ கனம்‌ பண்ணு (யாத்‌ 20:12) 
. என்‌ தேவனே, என்‌ தேவனே, 
ஏன்‌ என்னைக்‌ கைவிட்டீர்‌? (மத்‌ 24:46) 
-- சிலுவையிலிருந்து வந்த மையக்‌ கதறல்‌! 
-- முழுவுலகின்‌ பாவம்‌ அவர்மீது வந்தபோது இவ்விதம்‌ கதறினார்‌. 
அவர்‌ நமக்காகப்‌ பாவமானார்‌ (2 கொரி 5:21). 
தமது முகத்தை மகனிடமிருந்து நொடிப்பொழுது பிதா மறைத்தார்‌. 
இதையே “திருட்டின்‌ பயிற்சி” என்கிறோம்‌ -- 
ஏசா 50:10 ... சொல்‌ கேட்டு ... இருட்டு ... நம்பி... 


ஆசரிப்புக்‌ கூடாரத்திலிருந்து எடுத்துக்காட்டு -- 


வெளிப்பிரகாரம்‌ : சூரியவொளி 

உட்பிரகாரம்‌ : விளக்கொளி 

மகா பரிசுத்த தலம்‌ : ஒளியே கிடையாது. 
இங்குதான்‌ நாம்‌ 

“தரிசித்து நடவாமல்‌ விசுவாசித்து நடக்கவேண்டும்‌” 


(2 கொரி 5:6) 
தமது தந்தையை “என்‌ தேவனே” என்றழைத்து 
இயேசு இக்கேள்வி கேட்டார்‌ -- பின்னர்‌ அவருக்கு அர்ப்பணித்தார்‌. 


இது வேதனையின்‌ குரல்‌, கோபத்தின்‌ குரல்‌ அல்ல! 
இங்கு ““தேவ'' குமாரனின்‌ “மானிடப்‌” பக்கத்தைப்‌ பார்க்கிறோம்‌ -- 
இவ்வித வியாகுலம்‌ மற்றும்‌ தனிமையை அவர்‌ அனுபவித்ததால்‌, 
நமது இன்னல்களை அவர்‌ நன்றாய்ப்‌ புரிந்து, 
தகுந்தாற்போல்‌ நமக்கு உதவுகிறார்‌ (எபி 2:17,18; 4:14-16) 
கைவிடப்பட்டதுபோல்‌ ““உணருகிறீர்களா?'' கைவிடப்படவில்லை! 
“நான்‌ விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை '” (எபி 13:5) 


தேவன்‌ தம்மை மறைக்கலாம்‌; ஆனால்‌ மறையமாட்டார்‌! 


3 


5. தாகமாயிருக்கிறேன்‌! (யோ 19:28) 


பாடங்களைக்‌ கற்பிக்கவே தேவன்‌ பாடுகளை அனுமதிக்கிறார்‌ -- 


ஒரு முக்கிய பாடம்‌: ““தனித்து அல்ல, 
சார்ந்து வாழவேண்டும்‌. '' 
பிறரிடமிருந்து உதவி நாடத்‌ தற்பெருமை மறுக்கிறது! 
பாடுகளின்போது தேவன்‌ அதை உடைக்கிறார்‌. 
திருச்சபை என்பது திருவுடல்‌. 
எந்த உறுப்பும்‌ தனித்தே இயங்கமுடியாது. 
இன்னொரு பாடம்‌: 
பாவியின்‌ இடத்தைச்‌ சிலுவையில்‌ இயேசு எடுத்தார்‌. 
ஒவ்வொரு மனிதனின்‌ தாகத்தையே இயேசுவின்‌ தாகம்‌ 
சுட்டிக்காட்டுகிறது -- 
அத்தாகத்தைப்‌ பணம்‌ தீர்க்காது -- 
எ.கா.) கடல்‌ நீர்‌ 
அத்தாகத்தைச்‌ சிற்றின்பங்கள்‌ தீர்க்காது -- 
எ.கா.) சாலொமோன்‌ (பிர 2:1-11,17) 
மனிதனிலுள்ள வெற்றிடத்தைக்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷம்‌ 
மட்டுமே நிரப்ப முடியும்‌ (இறுதியழைப்பு -- வெளி 22:17) 
எனவே, துரிதமாய்த்‌ தூதறிவிப்போம்‌. 
பசி தாகமுள்ள மனிதர்க்கு நாம்‌ செய்வது கிறிஸ்துவுக்கே: 
“தாகமாயிருந்தேன்‌; தாகத்தைத்‌ தீர்த்தீர்கள்‌!”” 


6. முடிந்தது! (யோ 19:30) 


-- இது வெற்றி முழக்கம்‌! 
-- மனுக்குல இரட்சிப்பிற்குப்‌ பரிசுத்த தேவனது அத்தனை 
நிபந்தனைகளும்‌ நிறைவேற்றப்பட்டாயிற்று. 
-- இரட்சிப்புக்குச்‌ சிலுவையோடு எதையும்‌ கூட்டாதீர்‌, 
அதிலிருந்து எதையும்‌ குறைக்காதீர்‌. 
நாம்‌ எதையும்‌ கூட்டிவிட முடியாது. 
இரட்சிப்புக்கு விலைகொடுக்கவும்‌ முடியாது; 
அது ஓர்‌ ஈவு (எபே 2:8,9) 
“இதைச்‌ செய்தேன்‌, அதைச்‌ செய்தேன்‌'” என்ற 
பெருமைக்கிடமில்லை. 
கிறிஸ்தவத்திற்கும்‌ பிற மார்க்கங்களுக்குமுள்ள வேறுபாடு -- 
“செய்தாயிற்று!” (0௦௪!) v5. “செய்யுங்கள்‌!” (D௦!) 


4 


கிறிஸ்தவம்‌: இரட்சிப்பிலிருந்து சுத்திகரிப்பு 

பிற மார்க்கங்கள்‌: சுத்திகரிப்பின்‌ மூலம்‌ இரட்சிப்பு 

மார்க்கச்‌ சடங்குகள்‌ நம்மை இரட்சிக்க முடியாது -- 
சபையில்‌ அங்கம்‌ வகிப்பது நம்மை இரட்சிக்காது. 
ஞானஸ்நானம்‌/திடப்படுத்தல்‌ நம்மை இரட்சிக்காது. 
திருவிருந்து நம்மை இரட்சிக்காது. 
காணிக்கை கொடுப்பது நம்மை இரட்சிக்காது. 

கிறிஸ்து முடித்ததை விசுவாசிப்பதே நம்மை இரட்சிக்கும்‌! 
இந்த ஈவை இன்றே பெற்றுக்கொள்ளமாட்டீர்களா? 

. பிதாவே, உமது கைகளில்‌ என்‌ ஆவியை ஒப்புவிக்கிறேன்‌! 

(லூக்‌ 23:46) 
முற்றும்‌ ஒப்புக்கொடுத்தார்‌! 
முற்றும்‌ அர்ப்பணித்தார்‌! 


சிலுவையில்‌ முதலாம்‌ வார்த்தை: ... “பிதாவே ...”” 
நான்காம்‌, மைய வார்த்தை: என்‌ தேவனே ...”” 
ஏழாம்‌, இறுதி வார்த்தை: உ “பிதாவே...” 


தேவனை மையப்படுத்திய வாழ்வு ... அல்பா, ஓமெகா. 
தேவனையே சார்ந்திருக்கும்‌ வாழ்வு. 
பாதுகாப்பற்ற உலகில்‌ வாழ்கிறோம்‌. 
ஆனால்‌ கீழ்க்கண்ட திருவசனங்களைப்‌ பாருங்கள்‌ -- 
“நீங்கள்‌ என்‌ கையில்‌ ... ஒருவனும்‌ பறிக்க இயலாது” 
“உங்கள்‌ தலை மயிரையெல்லாம்‌ எண்ணியிருக்கிறேன்‌”” 
“என்‌ உள்ளங்கையில்‌ உங்களை வரைந்திருக்கிறேன்‌”” 
“உங்கள்‌ ஜீவன்‌ கிறிஸ்துவுடன்‌ தேவனுக்குள்‌ மறைந்திருக்கிறது”” 
“நான்‌ விசுவாசித்திருக்கிறவர்‌ ... அவரிடம்‌ ஓப்படைத்ததை ...”” 
இயேசுவின்‌ கரங்களில்‌ பத்திரம்‌! (8876 in the arms of Jesus!) 
இதுவெறும்‌ கல்லறை வாசகமன்று! 


“கருவறை முதல்‌ கல்லறை வரை”' நம்மையறிந்து பாதுகாப்பவர்‌! 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 8 of 20 


சிலுவையிலிருந்து வரும்‌ சுவிசேஷேம்‌ 
The Gospel from Golgotha 
முகவுரை 
“சுவிசேஷம்‌” -— பே. இவாஞ்சலியான்‌ - நல்ல செய்தி 


_ மூலப்பதம்‌ - “000509” 
- கடவுளைப்‌ பற்றிய செய்தி 
நீர்த்துப்போகச்‌ செய்தலும்‌ கலப்படமும்‌ இன்று சகஜம்‌. 
அது “வேறே சுவிசேஷம்‌” 
-- கிறிஸ்துவின்‌ “சிலுவைக்குப்‌'' பகைவர்‌ 
(பிலி 3:18,19) 
பொருளாதாரத்தை முக்கியத்துவப்படுத்தும்‌ சுவிசேஷம்‌. 
வளவாழ்வு உபதேசம்‌ -- “*வயிறு ... பூமிக்கடுத்தவை”” 
சுகபோக வாழ்வை வாக்களிக்கும்‌ சுவிசேஷம்‌. 
எனவேதான்‌ -- 
சுவிசேஷத்தைப்‌ பவுல்‌ அழைக்கும்‌ விதம்‌: 
“திலுவையைப்‌ பற்றிய உபதேசம்‌” (1 கொரி 1:18) 
அவர்‌ சொன்னது, 
“சிலுவையிலறையப்பட்ட கிறிஸ்துவைப்‌ பிரசங்கிக்கிறோம்‌ ”' 
(வச 23) 
அத்துடன்‌ சொன்னது, 
“கிறிஸ்துவை, சிலுவையிலறையப்பட்ட அவரையேயன்றி, 
வேறெதையும்‌ பிரசங்கிப்பதில்லை ' (2:2) 
சிலுவையிலிருந்து கிறிஸ்து பேசியவை 
சுவிசேஷத்தின்‌ அனைத்து அம்சங்களையும்‌ உள்ளடக்கும்‌ -- 
அதைச்‌ “சிலுவையிலிருந்து வரும்‌ சுவிசேஷம்‌” என்றழைக்கிறேன்‌. 


சிலுவையிலிருந்து வரும்‌ சுவிசேஷமானது -- 
1. மன்னிப்பின்‌ செய்தி (A Message of Forgiveness) 
“பிதாவே, இவர்களுக்கு மன்னியும்‌; தாங்கள்‌ செய்வது இன்னதென்று 
அறியாதிருக்கிறார்களே”” (லூக்‌ 23:34) 
1 


உ இதைத்தான்‌ தமது சீடர்கள்‌ பிரசங்கிக்க இயேசு விரும்பினார்‌: 
“மனந்திரும்புதலும்‌ பாவமன்னிப்பும்‌ எல்லா நாட்டினருக்கும்‌ ...”” 
(லூக்‌ 24:47) 
உ கடவுளது மன்னிப்பு நிகரற்றது -- 
_ அவர்‌ பாவியை மன்னிக்கிறார்‌; 
பாவங்கள்‌ மன்னிக்கப்பட்டுவிடுகின்றன ! 
பாவிகளாயிருப்பதாலேயே பாவம்‌ செய்கிறோம்‌; 
பாவம்‌ செய்வதால்‌ பாவிகள்‌ அல்ல. 


பாவ சுபாவம்‌ -- வேர்‌; பாவங்கள்‌ -- கனி 
(காரணம்‌) (விளைவு) 
எ.கா.) பாவ அறிக்கை முடிவடையுமுன்‌ கெட்ட குமாரன்‌ 
மன்னிக்கப்பட்டான்‌! 


உ இயேசுவானவர்‌ நமது பாவங்கள்‌ ““யாவற்றையும்‌”' சுமந்தார்‌! 
கடந்தகால, நிகழ்கால, வருங்காலப்‌ பாவங்கள்‌ ! 
நீதிமானாக்கப்படுதல்‌ - பாவமே செய்யாதது போல! 
“பாவங்கள்‌ சிவேரென்றிருந்தாலும்‌ ... உறைந்த மழை ... 
பஞ்சு” (ஏசா 1:18) 
தேவன்‌ நமது பாவங்களை என்ன செய்தார்‌? 
நான்கு பரிமாண அன்பு (எபே 3:18,19) ... 
அகலம்‌ ... நீளம்‌ ... ஆழம்‌ ... உயரம்‌ 

-- பாவங்களை விலக்கினார்‌ ... கிழக்கு ... மேற்கு (சங்‌ 1௦3:12) 

-- பாவங்களைத்‌ தூக்கியெறிந்தார்‌ ... முதுகுக்குப்பின்‌ (ஏசா 38:17) 

-- பாவங்களை அமிழ்த்தினார்‌ ... கடலாழத்தில்‌ (மீகா 7:19) 

-- பாவங்களை அகற்றினார்‌ ... மேகங்கள்‌ போல்‌ (ஏசா 44:22) 
மன்னிக்கப்பட்ட பாவங்கள்‌ மறக்கப்பட்டாயிற்று ! 
பரிந்துபேசுபவர்‌ % பழிசுமத்துபவன்‌ (1 யோ 2:1; வெளி 12:10) 

உ நமது பொறுப்பு-- “கிறிஸ்து மன்னித்ததுபோல 
பிறரை மன்னிக்கவேண்டும்‌!'' 
2. நிச்சயத்தின்‌ செய்தி (A Message of Assurance) 
“இன்று என்னுடன்‌ பரதீசில்‌ இருப்பாய்‌ என்று மெய்யாகவே 
உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌” (லூக்‌ 23:43) 
வலது பக்கமோ இடது பக்கமோ இருந்த ஒரு திருடன்‌ 
சரியான தீர்மானம்‌ செய்தான்‌! 


உ எனது இரட்சிப்பைக்‌ குறித்து நான்‌ நிச்சயமாயிருக்கமுடியுமா? 
ஆம்‌, ஆம்‌, ஆயிரம்‌ முறை ஆம்‌! 
எ.கா.) “மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம்‌ 
என்று அறிந்திருக்கிறோம்‌ '” (1 யோ 3:14) 
அப்படி நம்புகிறோம்‌, எண்ணுகிறோம்‌ என்றல்ல; 
அப்படி ''அறிந்திருக்கிறோம்‌!"' 
கிறிஸ்துவோடு இணைவது திருமண இணைப்பு போன்றது. 
வாசியுங்கள்‌: (1 யோ 5:10-13) ... “கொண்டிருக்கிறான்‌ ... இருக்கிறது” 
உ அப்படியானால்‌, நிச்சயம்‌ சாத்தியமா என்று கேட்கப்படுவதேன்‌ ? 
இரட்சிப்பை முக்காலத்தில்‌ புரிந்துகொள்ளத்‌ தவறுவதாலேயே -- 
கடந்த கால இரட்சிப்பு -- பாவத்தின்‌ தண்டனையிலிருந்து விடுதலை 
நிகழ்கால இரட்சிப்பு -- பாவத்தின்‌ வல்லமையிலிருந்து விடுதலை 
வருங்கால இரட்சிப்பு -- பாவத்தின்‌ பிரசன்னத்திலிருந்தே விடுதலை 
அதாவது, நீதிமானாக்கப்படுதல்‌ (குறிப்பிட்ட சமயம்‌) ; 
பரிசுத்தமாக்கப்படுதல்‌ (நெடுகவே நடப்பது) ; 
மகிமைப்படுத்தப்படுதல்‌ (குறிப்பிட்ட சமயம்‌) 
உ சாட்சிகள்‌: (1 யோ 5:7) -- 
பிதாவானவர்‌ (யோ 1:12) 
வார்த்தை (பைபிள்‌ சொல்கிறது; விசுவாசிக்கிறேன்‌; அவ்வளவுதான்‌) 
ஆவியானவர்‌ (ரோ 8:16) 
சத்தங்கள்‌, தரிசனங்கள்‌, சொப்பனங்கள்‌ இவைகளையெல்லாம்‌ 
நாடி நிற்கவேண்டாம்‌. 
முதலாவது, சத்தியம்‌ (Fact) -- அடுத்து, விசுவாசம்‌ (Faith) — 
கடைசியாக, உணர்வுகள்‌ (Feelings) 
3. குடும்பத்திற்குச்‌ செய்தி (A Message for the Family) 
“மாதுவே, அதோ, உன்‌ மகன்‌ ... சீடனை நோக்கி: அதோ, உன்‌ தாய்‌” 
(யோ 19:26,27) 
குடும்பங்களைக்‌ குறித்து தேவனது கரிசனை இங்கு தெளிவு. 
குடும்பம்‌ -- படைப்பில்‌ அடிப்படையானது. 
-- இரட்சிப்பிலும்‌ அப்படியே. 
3 


எ.கா.) நோவாவும்‌ குடும்பமும்‌ -- பெருவெள்ளம்‌ 
(நீதிமானாய்‌ இருந்தவன்‌) 
உ ராகாபும்‌ குடும்பமும்‌ -- நியாயத்தீர்ப்பு 
(துன்மார்க்கமாய்‌ வாழ்ந்தவள்‌) 
உ சகேயுவும்‌ குடும்பமும்‌ 
உ பிலிப்பி நகர்‌ சிறையதிகாரி -- 
“இரட்சிக்கப்பட நான்‌ என்ன செய்யவேண்டும்‌ ?”” (அப்‌ 16:30) 
“நீயும்‌ (அத்துடன்‌) உன்‌ வீட்டாரும்‌” (வச 31) 
இயேசுவின்‌ போதனை: “வீட்டிற்குள்‌ நுழைகையில்‌, சமாதானம்‌ 
கூறுங்கள்‌” (லூக்‌ 10:5,6) 
சமாதானத்திற்குத்‌ தகுதியானவன்‌ இருந்தால்‌ ... 
சமையலறை சரியான திசையில்‌ இருந்தால்‌ என்றல்ல! 
(வாஸ்து !) 
புதிய உடன்படிக்கையில்‌ பரம்பரைப்‌ பாவம்‌ கிடையாது -- 
எரே 31:29-31 (Generational sin) 
ஒவ்வொருவரும்‌ தனக்குத்தானே பொறுப்பு -- 
யோ 1:12 ... பிள்ளைகள்‌, பேரப்பிள்ளைகளல்ல ! 
கிறிஸ்தவ இல்லம்‌, இந்து இல்லம்‌, 
இஸ்லாமிய இல்லம்‌ 
எங்கு பிறந்திருந்தாலும்‌ மறுபடி பிறக்கவேண்டும்‌! 
பெற்றோரது பொறுப்பு -- 
-- தந்தையர்க்குக்‌ கூடுதல்‌ பொறுப்பு (நீதி 1:8) 
எ.கா.) ஆபிரகாம்‌ (ஆதி 18:19) 
சொத்துக்கள்‌, நகைகள்‌, சேமிப்பு ... இவையல்ல. 


. தெய்வீக உறவின்‌ செய்தி (A Message of Fellowship) 
“என்‌ தேவனே, என்‌ தேவனே, ஏன்‌ என்னைக்‌ கைவிட்டீர்‌?” 
(மத்‌ 27:46) 
_ சிலுவையிலிருந்து வந்த நடுக்‌ கதறல்‌. 
“நமது பாவங்கள்‌ ... பிரிவினை ... முகத்தை மறைக்கின்றன” 
(ஏசா 59:2) 
4 


அவ்விதமே, நம்மனைவரது அனைத்துப்‌ பாவங்களும்‌ இயேசுவின்‌ 
மீது வந்தபோது, பாவத்தைப்‌ பார்க்கமாட்டாத சுத்தக்‌ கண்ணராகிய 
பிதாவானவர்‌ தமது முகத்தை மறைத்தார்‌. 
அறுபடாத நெருக்கவுறவை நாம்‌ தேவனோடு 
அனுபவிப்பதற்காக கிறிஸ்து கைவிடப்பட்டார்‌. 
கிறிஸ்துவின்‌ உடல்‌ பிய்க்கப்பட்டபோது -- 
அ) நடுவிலிருந்த பிரிவினைச்‌ சுவர்‌ தகர்க்கப்பட்டது -- 
எபே 2:12-14 ... யூதர்‌ 5. யூதரல்லாதோர்‌ 
இனி இனவெறி, இடவெறி கிடையாது. 
ஒரே இரத்தத்தால்‌ கழுவல்‌; ஒரே இரத்தத்திலிருந்து தோற்றம்‌ 
(அப்‌ 17:26). 
இனி அன்னியரல்ல, “உடன்‌ குடிமக்கள்‌” (எபே 2:19) 
ஆ) தேவாலயத்‌ திரைச்சீலை மேலிருந்து கீழ்‌ வரை கிழிந்தது -- 
அதைத்‌ திரும்பத்‌ தைக்கக்கூடாது ! 
-- இனிச்‌ சடங்காச்சாரம்‌ கிடையாது! 
எபி 10:19-22 ... மகா பரிசுத்தத்‌ தலத்திற்கு வழி 
-- இனிப்‌ புனிதத்‌ தலங்கள்‌ கிடையாது (மறுரூப மலை) 
_— இனி இயேசுவைத்‌ தவிர நடுவர்‌ தேவையில்லை ! 
(1 தீமோ 2:5; எபி 8:6) 
இ) இனி உணர்ச்சிவசப்‌ பரவசங்கள்‌ கிடையாது -- 
திருப்பிரசன்னத்தை உணருகிறீர்களோ இல்லையோ -- 
இம்மானுவேல்‌ (- தேவன்‌ நம்மோடு) 
ஜான்‌ வெஸ்லி: 

“தேவன்‌ நம்மோடிருக்கிறார்‌; அதுதான்‌ காரியம்‌!” 
இரட்சிப்பின்‌ அனுபவமானது தேவனோடு ஐக்கியம்‌ கொள்ள 
ஆழ்ந்த விருப்பத்தை நம்மில்‌ உருவாக்குகிறது -- 

திருவசனத்‌ தியானம்‌ & ஜெபம்‌. 

வேறெதுவும்‌ அவ்வளவு முக்கியமல்ல. 
மார்ட்டின்‌ லூத்தர்‌: “கிறிஸ்து இருந்தால்‌ சிறையும்‌ சிம்மாசனம்‌; 

கிறிஸ்து இல்லையேல்‌ சிம்மாசனமும்‌ சிறைதான்‌!” 


> 


5. திரு.ப்தியின்‌ செய்தி (A Message of Satisfaction) 


“தாகமாயிருக்கிறேன்‌'” (யோ 19:28) 
“திறந்த ஊற்றாய்‌” மாறும்படி இயேசு நமக்காய்க்‌ காயப்பட்டார்‌ 
(சக 13:1) 

மேய்ப்பன்‌ அடிக்கப்பட்டார்‌. ஆனால்‌ அவர்‌ ஆடுகளை விட்டு 
ஓடவில்லை; அவற்றை இன்னும்‌ அமர்ந்த தண்ணீர்களருகே நடத்திச்‌ 
செல்கிறார்‌ (சக 13:7/ சங்‌ 23) 
தண்ணீர்‌ மட்டுமல்ல, நமக்குள்ளேயே ஊற்று (யோ 4:14) 
மனிதன்‌ நாடிச்‌ செல்லும்‌ மாற்றுக்கள்‌ -- 
அ) பணம்‌ -- 

“எல்லாத்‌ தீங்குக்கும்‌ வேர்‌ ... அநேக வேதனைகள்‌” 

(1 தீமோ 6:9,10) 
பணக்காரன்‌ நன்கு சாப்பிடுவான்‌ ; ஏழை நன்கு தூங்குவான்‌! 
தேவனை அறியாதோர்‌: “எதை உண்போம்‌ ... குடிப்போம்‌?” 

“நீங்களோ முதலாவது இறையரசைச்‌ தேடுங்கள்‌”” 
ஆ) பாலியலின்பம்‌ -- 
குறிப்பாக வாலிபர்‌ 
திரைப்படங்கள்‌ / காதல்‌ / ஆபாசப்‌ படங்கள்‌ / இன்டர்நெட்‌ 
உனது வாழ்வை வீணடிக்காதே. 
“உன்னைப்‌ படைத்தவரை வாலிபத்தில்‌ நினை”” (பிர 12:1) 
இ) சாதனைகள்‌/வேலை/ -- 
நமது தொழிலையே தொழுவது! (பிர 2:4-6,10,11) 
ஒரு விண்வெளி வீரர்‌: 
“சந்திரனில்‌ நடந்துவிட்டேன்‌; அடுத்து ?”' 
இவையெல்லாம்‌ வெடிப்புள்ள தொட்டிகள்‌ (எரே 2:13). 
தூயாவியானவரும்‌ திருச்சபையும்‌ (விசுவாசிகள்‌) சேர்ந்து 
அழைப்பு: “தண்ணீர்களருகே வாருங்கள்‌'' (வெளி 22:17) 
அந்தப்‌ பழம்பெரும்‌ சிலுவைக்கு 
உலக இன்பங்களும்‌ செல்வங்களும்‌ நிகராகுமோ? 


சிலுவையே கடவுளது கூட்டல்‌ அடையாளம்‌ ! 


6 


6. முற்றுப்பெற்றதின்‌ செய்தி (A Message of Finished Work) 


“முடிந்தது” (யோ 19:30) 
கிறிஸ்துவின்‌ பிராயச்சித்த பலியினால்‌ பரிசுத்த தேவனது அனைத்து 
நிபந்தனைகளும்‌ நிறைவேற்றப்பட்டன. எதையும்‌ அதனுடன்‌ 
கூட்டக்கூடாது . 
உ இரட்சிப்பு ஓர்‌ இலவச ஈவு! 
எபே 2:8-10 ... உங்களால்‌ உண்டானதல்ல ... 
தேவனைப்‌ பொருத்தவரை: எல்லாம்‌ கிருபையினாலேயே. 
நம்மைப்‌ பொருத்தவரை: எல்லாம்‌ விசுவாசத்தினாலேயே. 
“விசுவாசத்தினால்‌ நீதிமான்‌ பிழைப்பான்‌!” 
(ஆப 2:4; ரோ 1:17; கலா 3:11; எபி 10:38) 
_ இதுவே மார்ட்டின்‌ லூத்தரின்‌ முழக்கம்‌ 
“செய்‌!” என்பதல்ல, “செய்தாயிற்று'” என்பதே! 
உ நற்செயல்களினால்‌ அல்ல -- 
அ) ஞானஸ்நானம்‌ (குழந்தை/வயது வந்தோர்‌) 
ஆ) சபையில்‌ அங்கம்‌ -- ஒரு சபையும்‌ இரட்சிக்காது. 
இ) தானதர்மம்‌ 
“நமது நீதி யாவும்‌ அழுக்கான கந்தைதான்‌”' 
கிறிஸ்து தரும்‌ ஆடை v5. நமது கந்தை (ஏசா 64:6) 
எ.கா.) பரிசேயன்‌ v5. வரிக்காரன்‌ (லூக்‌ 18) 
உ. கலாத்திய விசுவாசிகள்‌ 
“திருபையிலிருந்து விழுந்தார்கள்‌'' (கலா 5:4) 
அவர்களில்‌ கிறிஸ்து மறுபடியும்‌ “'உருவாகணும்‌ '' (4:19) 
நியாயப்பிரமாணம்‌ 45. கிருபை: இஸ்மவேல்‌ v5. ஈசாக்கு 
அவனுக்குக்‌ காம்பவுண்டுக்குள்ளேயே இடமில்லை. 


பாடுங்கள்‌: சிலுவையண்டையில்‌ நம்பி வந்து நிற்கையில்‌, 
பாவப்‌ பாரம்‌ நீங்கி வாழ்வடைந்தேன்‌; 
எந்த நேரமும்‌ எனதுள்ளத்திலும்‌ 
பேரானந்தம்‌ பொங்கிப்‌ பாடுவேன்‌. 


கிறிஸ்தவம்‌ 35. மற்ற மார்க்கங்கள்‌ -- 
நற்செயல்களுக்காக |” 35. நற்செயல்களினால்‌ % (எபே 2:9,10) 
இலவச ஈவு v5. சம்பாதித்த பரிசு 


7. பாதுகாப்பின்‌ செய்தி (A Message of Security) 
“பிதாவே, உமது கைகளில்‌ என்‌ ஆவியை ஒப்புவிக்கிறேன்‌ 
(லூக்‌ 23:46) 
உ உங்கள்‌ வாழ்வைக்‌ கிறிஸ்துவிடம்‌ ஒப்படைத்துவிட்டால்‌, 
நாளையைக்‌ குறித்துக்‌ கவலைப்படத்‌ தேவையில்லை -- 
கிறிஸ்து -- நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ மாறாதவர்‌. 
கிறிஸ்து -- இருந்தவர்‌, இருப்பவர்‌, இனிவருபவர்‌. 
கிறிஸ்து -- அகரமும்‌ னகரமும்‌: துவக்குகிறவர்‌, முடிக்கிறவர்‌. 
“இரட்டைப்‌” பாதுகாப்பு -- கிறிஸ்துவின்‌ கரங்களில்‌ 
பிதாவின்‌ கரங்களில்‌ (யோ 10:28,29) 
பன்னிருவரில்‌ ஒருவன்தான்‌ கெட்டுப்போனான்‌ ! 


உ பவுல்‌: நான்‌ விசுவாசித்திருக்கிறவர்‌ இன்னாரென்று அறிவேன்‌ ... 
ஓ.ப்புக்கொடுத்ததை அந்நாள்வரை காப்பார்‌ (2 தீமோ 1:12) 
உ சிலுவையிலறையப்பட தமது உடலை ஒப்புக்கொடுத்த கிறிஸ்து 
இப்பொழுது தமது ஆவியை ஒப்படைக்கிறார்‌! 
பாடுங்கள்‌: “இயேசுவுக்கே ஒப்புவித்தேன்‌/”” (Al! to Jesus | surrender) 
ஈ அர்ப்பணிக்க ஓர்‌ அழைப்பு -- 
தந்தையாம்‌ தேவனிடம்‌ வாருங்கள்‌: 
அவர்‌ உங்களை மன்னிப்பார்‌. 
அவர்‌ உங்களுக்கு நிச்சயமளிப்பார்‌. 
அவர்‌ உங்கள்‌ குடும்பத்தை இரட்சிப்பார்‌ 
அவரோடு நீங்கள்‌ தெய்வீக உறவு கொள்ளலாம்‌. 
அவர்‌ உங்கள்‌ வாஞ்சைகளைத்‌ திருப்திபண்ணுவார்‌. 
கிறிஸ்துவின்‌ முடிக்கப்பெற்ற இரட்சிப்பை அனுபவிப்பீர்கள்‌. 
நீங்கள்‌ என்றும்‌ பாதுகாப்பாய்‌ இருப்பீர்கள்‌. 


இன்றே இரட்சிப்பின்‌ நாள்‌! 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 9 of 20 


திருரத்தத்தின்‌ ஆசீர்வாதங்கள்‌ 
The Blessings of the Blood 


முகவுரை 
கலா 6:14-16 ... “திலுவையைக்‌ குறித்தே மேன்மை” 
பவுலின்‌ புரட்சிகரமான, முழுமையான மனந்திரும்புதல்‌ 
“புது சிருஷ்டி” (வச 15) 
“இந்தப்‌ பிரமாணம்‌”” (வச 16) 
அதாவது, புதிய உடன்படிக்கை குறித்த தெளிவான வெளிப்பாடு 
(1 கொரி 11:23-25) ... நான்‌ கர்த்தரிடம்‌ பெற்றது ... 


இரத்தத்தில்தான்‌ உயிர்‌ இருக்கிறது (ஆதி 9:4). 
நமது மீட்பு கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலேயே -- 
(1 பேது 1:18,19) 


இயேசுவின்‌ இரத்தத்தின்‌ ஆசீர்வாதங்கள்‌ -- 

7, நியாயத்தீர்ப்‌.பிலு.ம்‌ அந்தகாரத்திலுமிருந்து விடுதலை 
யாத்‌ 12:12,13 / எபி 11:28 ... தலைப்பிள்ளை தப்பிற்று! 
அப்படியே, யோசு 2:15-18 ... ராகாப்‌! படுபாவியும்‌ இரட்சிக்கப்பட 

“வேசியாகிய ராகாப்‌” (எபி 11:31) [முடியும்‌ 
எபி 2:14,15 ... மரண பயம்‌ 
(தெய்வீக வல்லமை இயல்பான பயத்தை மேற்கொள்ளுகிறது) 
கொலோ 1:13,14 ... இருளின்‌ அந்தகாரம்‌ 
எ.கா.) எபே 6:12 


2. நீதிமானாக்கப்படுதலும்‌ பரிசுத்தமாக்கப்படுதலும்‌ 
படி 1 எபே 1:7 ... மன்னிப்பு 
படி 2-- வெளி 1:5 ... கழுவப்படுதல்‌ 
படி 3 1 யோ 1:7 ... தொடர்ந்த சுத்திகரிப்பு 
படி 4 - வெளி 7:14... பாடுகள்‌, உபத்திரவங்களினால்‌ துவைப்பு 


1 


3. சாட்சியும்‌ நுழைவும்‌ 
1 யோ 5:8-11 ... உள்ளான நிச்சயம்‌. 
இனிக்‌ குற்றவுணர்வு இல்லை. 
எனவே நாம்‌ தைரியமாய்‌ மகா பரிசுத்த தலத்தில்‌ நுழையலாம்‌ -- 
எபி 10:19-22 
பிதாவானவர்‌ நம்மைக்‌ கிறிஸ்துவுக்குள்ளும்‌ அவர்‌ வழியாகவுமே 
பார்க்கிறார்‌ -- 
முழுமையாய்‌ அடையாளப்படுத்திக்கொள்ளுதல்‌ -- ரோ 6:3-6 
மரணம்‌ ... அடக்கம்‌ ... உயிர்ப்பு 
இங்குதான்‌ திருமுழுக்கின்‌ முக்கியத்துவம்‌ தெளிவாகிறது. 


4, இறைமக்களோடு நெருக்கவுறவு 
எபே 2:11-16 ... எ.கா.) யூதரும்‌ புறவினத்தாரும்‌ 
1 கொரி 11:25 ... கர்த்தருடைய பந்தி 
“என்னை நினைவுகூரும்படி ...”” (1 கொரி 11:24) 
அ) கர்த்தரது மரணம்‌ (வச 26) 
ஆ) கர்த்தரது உடன்படிக்கை (வச 25) 
இ) கர்த்தரது சரீரம்‌ (வச 29/10:16,17) (1 யோ 1:7) 
ஈ:) கர்த்தரது வருகை (வச 26) 
கர்த்தரது பந்தி அவிசுவாசிகளுக்கு உரியதல்ல -- யாத்‌ 12:43-47 
தகுதியின்றிப்‌ பங்கேற்பு -- சுகவீனம்‌ (வச 29,30) 
தகுந்த ஆயத்தத்தோடு பங்கேற்பு -- ஆரோக்கியம்‌! 
யாத்‌ 15:22-26 ... முதலாவது மரம்‌; அடுத்து சுகமளிப்பு வாக்கு. 
ஏசா 53:5/மத்‌ 8:16,17 ... குணமாக்கும்‌ தழும்புகள்‌ 


5. கீழ்ப்படிதலும்‌ சேவையும்‌ நிறைந்த வாழ்வு 
உ. அடிப்படையாக நாம்‌ கீழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகள்‌ (எபே 2:1-3) 
இயேசுவின்‌ இரத்தம்‌ நம்மைக்‌ கழுவுவதோடல்லாது, 
கீழ்ப்படிதலுக்குள்ளும்‌ நம்மை நடத்துகிறது -- 
1 பேது 1:2 ... தெரிந்துகொள்ளப்பட்டதே அதற்குத்தான்‌! 
எபி 12:24,25 ... ஆபேலின்‌ இரத்தத்தைவிட 
மேலானவைகளைப்‌ பேசும்‌ ... எனவே கீழ்ப்படியுங்கள்‌. 


2 


ஆபேலின்‌ இரத்தத்தின்‌ கூப்பிடுதலுக்குக்‌ 
காயீன்‌ தப்ப முடியவில்லை ! 
கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ நம்மீது பரிசுத்தத்‌ தாக்கம்‌ ஏற்படுத்தி 
கீழ்ப்படிதலின்‌ வட்டத்திற்குள்‌ நம்மைக்‌ காக்கிறது. 
உ எபி 9:14 ... தேவனைச்‌ சேவிக்க மனச்சாட்சி சுத்திகரிப்பு. 
(வச 21 ... சுத்தம்பண்ணப்பட்ட பாத்திரங்கள்‌) 
இரத்தமின்றி எச்சேவையும்‌ அங்கீகரிக்கப்படாது (எ.கா. காயீன்‌) 
எபி 13:20,21 ... எல்லா நற்செயலுக்கும்‌ தகுதி ... 


6. சாத்தான்மீது வெற்றி 
வெளி 12:11 ... இரத்தம்‌ * சாட்சி 
இது சுலபமல்ல ... மாயா ஜாலமல்ல ... 
உயிரைப்‌ பணயம்‌ வைத்துப்‌ போராட்டம்‌ 
_— “மரணம்‌ நேரிடுவதாயிருந்தாலும்‌ ...”” 
நம்மைத்‌ தாக்கச்‌ சத்துருவின்‌ ஆயுதங்கள்‌ -- 
அ) மாம்சம்‌ (ஊனியல்பு) 
சிலுவையின்‌ மூலமே வெற்றி (கலா 5:24). 
அவ்விதம்‌ எண்ணியவாறே வாழவேண்டும்‌. 
ஆ) உலகம்‌ 
சிலுவையின்‌ மூலமே வெற்றி (கலா 6:14) 
சோதோமும்‌ எகிப்தும்‌ (வெளி 11:8) 
பேய்த்தனமான இசை மற்றும்‌ கொட்டு மேளம்‌ வேண்டாம்‌. 
மனதைக்‌ கெடுக்கும்‌ பிசாசுகளின்‌ ஆதிக்கம்‌. 
7. நித்திய வாழ்வும்‌ உயிர்த்தெமுதலும்‌ 
யோ 6:53-55 ... என்‌ மாம்சம்‌ ... என்‌ இரத்தம்‌ 
எபி 9:12 ... நித்திய மீட்பு 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தின்‌ கீழ்‌ நாம்‌ பாதுகாப்பாய்‌ இருக்கிறோம்‌. 
வெளி 5:9,10 ... மீட்கப்பட்டோரின்‌ பாடல்‌ 
:12,13 ... அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்‌ 
இவ்விதக்‌ கிறிஸ்தவ வாழ்வானது துவக்கம்‌ முதல்‌ முடிவு வரை 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தாலேயே மூடப்பட்டுள்ளது. 
3 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 10 of 20 


அனுதின வாழ்வில்‌ சிலுவை 
The Cross in Daily Life 


முகவுரை 
லூக்‌ 9:23 ... தன்‌ சிலுவையைச்‌ தினமும்‌ எடுத்து ... பின்பற்றட்டும்‌ 
உ சிலுவை சுமந்து இயேசு சிலுவையிலறையப்பட்டார்‌ ; 
நாம்‌ சிலுவையிலறையப்பட்டுச்‌ சிலுவை சுமக்கவேண்டும்‌. 
உ “சிலுவை” என்பது தேவனது பிந்திய திட்டமல்ல. 
“உலகத்தோற்றத்திற்கு முன்னரே ” 
அது அவரது ஞானத்திலிருந்தது (வெளி 13:8) 
துவக்கமில்லா நித்தியத்திலிருந்து முடிவில்லா நித்தியத்திற்கு 
அது செல்கிறது. 
உ விண்ணுலகில்‌ சிலுவை சுமத்தல்‌ இராது எனினும்‌, 
அங்கு கிறிஸ்துவின்‌ பெயர்‌ “ஆட்டுக்குட்டியானவர்‌'' என்பது -- 
1. ஆட்டுக்குட்டியானவருக்குத்‌ தொழுகை (வெளி 5:12) 
2. ஆட்டுக்குட்டியானவரின்‌ கோபம்‌ (6:16) 
3. மேய்க்கும்‌ ஆட்டுக்குட்டியானவர்‌ (7:17) 
4. ஆட்டுக்குட்டியானவரின்‌ பாட்டு (15:3) 
5. ஆட்டுக்குட்டியானவரின்‌ கல்யாணம்‌ (19:7) 
-- ஆட்டுக்குட்டியானவரின்‌ கல்யாண விருந்து (19:9) 
-- ஆட்டுக்குட்டியானவரின்‌ மனைவி (21:9) 
6. ஆட்டுக்குட்டியானவரின்‌ அப்போஸ்தலர்‌ (21:14) 
7. ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம்‌ ( 21:22) 
8. ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சம்‌ (21:23) 
9. ஆட்டுக்குட்டியானவரின்‌ புத்தகம்‌ (21:27) 
10. ஆட்டுக்குட்டியானவரின்‌ சிங்காசனம்‌ (22:1,3) 
சிலுவைக்காய்‌ அல்லேலூயா! 

உ. ““அனுதினச்‌ சிலுவையை” “அனுதின ஆசியாய்க்‌'' கருதுங்கள்‌ 
நமது அடிப்படையான ஐந்து ஆன்மீகப்‌ பயிற்சிகளில்‌ 
சிலுவையின்‌ செயல்பாட்டை இங்கு படிப்போம்‌ -- 

1 


1. அனுதின ஆராதனை Daily Worship 
2. அனுதின திருவசனத்‌ தியானம்‌ Daily Wordstudy 
3. அனுதின வேலைகள்‌ Daily Works 

4. அனுதின சாட்சி Daily Witnessing 
5. அனுதினக்‌ கவலைகள்‌ Daily Worries 


1. அனுதின ஆராதனையும்‌ சிலுவையும்‌ 
உ. “தமது மாம்சத்தின்‌ நாட்களில்‌ '' ஜெபத்தில்‌ கிறிஸ்து (எபி 5:7,8) 
“பலத்த சத்தம்‌”... “கண்ணீர்‌” ... “பயபக்தி” 
இன்று ஜெபத்தைக்‌ குறித்து வேறுவிதமான உபதேசம்‌ 
நடமாடுகிறது -- 
அதில்‌ “பயபக்தி” இல்லை. 
தேவனுக்குக்‌ ““கட்டளை”” எனும்‌ அளவிற்குச்‌ செல்லுகிறது. 
-- அவர்‌ நமது ““அப்பாதானே'' என்ற வாதம்‌! 
ஆனால்‌ உண்மை என்னவெனில்‌ (வச 8) ... “குமாரனரயிருந்தும்‌ 
உ தேவனை அல்ல, நம்மை மாற்றத்தான்‌ ஜெபம்‌! 
பதிலளிக்கப்பட்ட ஜெபம்‌ பற்றிய ஒரு சாட்சி -- 
பலத்தைக்‌ கேட்டேன்‌, 
என்னைப்‌ பலப்படுத்தும்‌ இன்னல்களைத்‌ தேவன்‌ தந்தார்‌. 
ஞானத்தைக்‌ கேட்டேன்‌, 
தீர்க்கக்‌ கற்றுக்கொள்ள தேவன்‌ பிரச்னைகள்‌ தந்தார்‌. 
வளவாழ்வைக்‌ கேட்டேன்‌, 
உழைக்கப்‌ புத்தியும்‌ சக்தியும்‌ தேவன்‌ தந்தார்‌. 
தைரியத்தைக்‌ கேட்டேன்‌, 
மேற்கொள்ள ஆபத்துக்களைத்‌ தேவன்‌ தந்தார்‌. 
அன்பைக்‌ கேட்டேன்‌, 
உதவி தேவைப்படும்‌ மக்களைத்‌ தேவன்‌ தந்தார்‌. 
சலுகைகள்‌ கேட்டேன்‌, 
வாய்ப்புகளைத்‌ தேவன்‌ தந்தார்‌. 


2 


நான்‌ கேட்டது ஒன்றும்‌ கிடைக்கவில்லை ; 
எனக்குத்‌ தேவையானது அனைத்தும்‌ கிடைத்துவிட்டது; 
எனது ஜெபம்‌ பதிலளிக்கப்பட்டுவிட்டது ! 


உ வேதத்தில்‌ வேறுவிதமாய்ப்‌ பதிலளிக்கப்பட்ட ஜெபங்கள்‌ -- 


ப 
ப 
ப 


ப்‌ 


குடு இ பரிய 


நமக்கு மூன்று கூடாரங்கள்‌ போடுவோம்‌ (மத்‌ 17:4) 
எலியா போல நாங்கள்‌ அக்கினி இறக்கட்டும்‌ (லூக்‌ 9:54) 
“ஆண்டவரே, பட்டயத்தால்‌ வெட்டட்டுமா?”' (லூக்‌ 22:49) 
அவர்‌ பதிலளிக்கவில்லை ; அவர்கள்‌ செய்துவிட்டனர்‌. 
எனக்கும்‌ சகோதரனுக்குமுள்ள பிரச்சனையைக்‌ தீர்த்துவையும்‌ 
(லூக்‌ 12:13) 
என்‌ மகன்களுக்கு வலதிடது ஆசனங்கள்‌ தாரும்‌ (மத்‌ 20:21) 
வந்து லாசருவைக்‌ குணமாக்கும்‌ (யோ 11:3) 
எனக்கு உதவ மரியாளுக்குச்‌ சொல்லும்‌ (லூக்‌ 10:40) 
திரள்‌ கூட்டத்தை அனுப்பிவிடும்‌ (மத்‌ 14:15) 
இந்தத்‌ தண்ணீரை எனக்குத்‌ தாரும்‌ (யோ 4:15) 
உம்மிடம்‌ ஓர்‌ அடையாளம்‌ காண விரும்புகிறோம்‌ (மத்‌ 12:38) 
இந்த முள்ளை எடுத்துப்போடும்‌ (2 கொரி 12:8) 
““மரணத்தினின்று என்னை விடுவியும்‌”” 
(மத்‌ 26:53; யோ 12:27; எபி 5:7) 
ஆத்துமாவின்‌ மரணத்தினின்று 
பிதாவானவர்‌ அவரை விடுவித்தார்‌ (அப்‌ 2:27) 


2. அனுதினத்‌ திருவசனத்‌ தியானமும்‌ சிலுவையும்‌ 
உ திருவசனத்‌ தியானம்‌ நமது இதயத்தை மகிழ்வித்தாலும்‌, 
அதன்‌ பிரதான நோக்கம்‌ நம்மை மாற்றித்‌ 
தேவனது திட்டத்திற்குள்‌ பொருந்தச்‌ செய்வதே -- 


எபி 10:5-7, “உம்‌ சித்தம்‌ செய்ய இதோ வருகிறேன்‌; 
புத்தகச்‌ சுருளில்‌ என்னைப்பற்றி எழுதியிருக்கிறது ”” 


எம்மாவூர்‌ சாலையில்‌ சீடர்களுக்கு இயேசு 
வலியுறுத்திய செய்தி இதுவே -- 


லூக்‌ 24:25-27 ... ஆகமங்கள்‌, சங்கீதங்கள்‌, தீர்க்கதரிசனங்கள்‌ 


3 


உ திருவசனம்‌ ஒரு “பட்டயம்‌” — 
அது வெண்ணெய்‌ தடவும்‌ கத்தி அல்ல! 
பட்டயத்தின்‌ வேலை -- 
எபி 4:11-13 ... “அறுவை சிகிச்சை கத்திபோல்‌ கூர்மை.” 
வலிக்கத்தான்‌ செய்யும்‌. 
நாமோ பைபிளில்‌ கவர்ச்சியான வாக்குகளை மட்டும்‌ 
எடுத்துக்கொண்டு அதின்‌ கட்டளைகளை ஒதுக்கிவிடுகிறோம்‌. 
தேவனது வாக்குகளில்‌ ““நிற்கிறோம்‌'” எனப்‌ பாடுகிறோம்‌; 
ஆனால்‌ அவரது வாசல்களில்‌ ““உட்கார்ந்திருக்கிறோம்‌ ;'” 
பைபிளைத்‌ தலையணையாய்‌ வைத்துத்‌ ““தூங்குகிறோம்‌ ;” 
அவ்வளவுதான்‌! -- 
நம்மை ஆராய்ந்துபார்க்கவே திருவசனம்‌ -- 
அது ஒரு விளக்கு. (8) 
அது முகம்‌ பார்க்கும்‌ கண்ணாடி. (14470) 
அது ஒரு தூக்குநூல்‌. (Plumbline) 
அது அக்கினி! (Fire) 
“சிறு பிள்ளைகள்‌” போல்‌ மாறிட அது நம்மை நறுக்குகிறது. 
அது கடினம்தான்‌. 
எ.கா.) சூனேமியாளின்‌ குழந்தைமீது 
தீர்க்கன்‌ எலிசா படுத்தது (2 இரா 4:32-35) 


* திரும்பத்‌ திரும்ப - “மூன்று முறை படுத்தார்‌!” 
உ. படிப்படியாக -- “ஏழு முறை தும்மி எழுந்தான்‌!” 
3. அனுதின வேலைகளும்‌ சிலுவையும்‌ 
உ வேலை என்பது தேவன்‌ தந்த ஆசீர்வாதம்‌ (ஆதி 2:15) 
ஆனால்‌ வீழ்ச்சியையடுத்து அதில்‌ சாபத்தைச்‌ சேர்த்தார்‌ -- 
(ஆதி 3:17-19) 
சாபமானது ஆணுக்கு அவனது வேலையில்‌ (௦11); 
பெண்ணுக்கு அது அவளது கருப்பையில்‌ (1/௦). 
இன்னும்‌ அது நீக்கப்படவில்லை! (பிரசவ வேதனை) 
4 


எனவே நமது வேலையிலும்‌ வேலைத்தலத்திலும்‌ நமக்கு 
நேரிடும்‌ பிரச்னைகள்‌, போராட்டங்கள்‌ குறித்து 
நாம்‌ ஆச்சரியப்படக்கூடாது. 
உ கீழ்க்கண்ட ஆலோசனைகளைப்‌ பின்பற்றுங்கள்‌ -- 
அ) வேலை அல்லது வேலைத்தலம்‌ குறித்து முறுமுறுக்காதீர்‌. 
1 கொரி 7:24 ... அழைக்கப்பட்ட நிலைமை 
சிம்மாசனமோ சிறையோ யோசேப்பு யோசேப்புதான்‌ ! 


ஆ) அதிகாரிகள்‌, உடன்‌ ஊழியரோடு சுமூகமாய்ப்‌ பழகுவீர்‌. 
1 பேது 2:13-22 ... கீழ்ப்படிதல்‌ ... நன்மை செய்தல்‌ 
அநியாயத்தைச்‌ சகிப்பீர்‌ -- 
சிலுவை - அவரது நியாயம்‌ 
அவரை விட்டு எடுபட்டுப்‌ போயிற்று 
(ஏசா 53:8; 1 பேது 2:23) 
இ) வேலையில்‌ கவனமாய்‌, நேர்த்தியாயிருப்பீர்‌. 
நமக்குத்‌ தரப்பட்ட வேலைகளில்‌ பல செய்யப்படவில்லை; 
பாதிதான்‌ செய்யப்பட்டுள்ளன; 
சரியாய்ச்‌ செய்யப்படவில்லை. 
சிலுவையில்‌ இயேசுவின்‌ வெற்றி முழக்கம்‌ -- 
முடிந்தது!” 
இங்கு “நன்றாய்ச்‌” செய்தால்தான்‌, 
அங்கு “நல்லது” என்று வரவேற்பு கிடைக்கும்‌! 


4. அனுதின சாட்சியும்‌ சிலுவையும்‌ 
பொல்லாத உலகில்‌ சாட்சி பகருவது தன்னல மறுப்பும்‌ 
சிலுவை சுமத்தலும்தான்‌ -- 


“இன்று இயேசுவைக்‌ குறித்து நீங்கள்‌ வெட்கப்பட்டால்‌, 
நாளை உங்களைக்‌ குறித்து அவர்‌ வெட்கப்படுவார்‌!'” 
மாற்‌ 8:34 -38 
ஏளனம்‌ ... 
கேலி ... 
எதிர்ப்பு ... 
தள்ளப்படுதல்‌, 
முதலியன 


இயேசு வேண்டாம்‌! ... பவுல்‌ வேண்டாம்‌! ... 
“வாசலுக்குப்‌ புறம்பே போவோம்‌!” (எபி 13:13) 
உ நாள்தோறும்‌ சாகிறேன்‌ ... 
நாழிகைதோறும்‌ நாசமோசம்‌ ... (1 கொரி 15:30-32) 
எபேசுவில்‌ “மிருகங்களோடு'' போராட்டம்‌ -- 
அதாவது, தியானாளை வணங்குவோர்‌. 
அப்‌ 19:24-35 ... தியானாளின்‌ சிலை 


வானத்திலிருந்து விழுந்ததாம்‌! 
(வச 35) 


இந்தியாவில்‌ இப்படிச்‌ சொல்லப்படும்‌ ஏராளமுண்டு ! 
உ நமது அர்ப்பணிப்பு -- 
“என்னால்‌ ஆன மட்டும்‌ 
சுவிசேஷம்‌ பிரசங்கிக்க ஆயத்தம்‌” (ரோ 1:15) 
“செலவழிக்கவும்‌ செலவழிக்கப்படவும்‌ ...” (2 கொரி 12:15) 
அவர்‌ நமக்காய்த்‌ தமது முதுகைத்‌ தந்தார்‌ (சங்‌ 129:3); 
நாம்‌ அவருக்காய்‌ நமது கழுத்தைக்‌ கொடுப்போம்‌ (ரோ 16:4) 
5. அனுதினக்‌ கவலைகளும்‌ சிலுவையும்‌ 
உ கவலையே இல்லாத நபர்‌ இவ்வுலகிலில்லை. 
“நமது கண்ணீர்‌ யாவையும்‌ தேவன்‌ துடைக்கும்‌” மறுவுலகிற்குச்‌ 
செல்லும்வரை கவலைகள்‌ தொடரும்‌. 
இன்றோ “எந்தநேரமும்‌ கொல்லப்படுகிறோம்‌ ' (ரோ 8:35,36) 
ஆனாலும்‌ நமக்கு இரு உதவியாளர்கள்‌ -- 
அ) இங்கு நமக்குள்‌ ஆவியானவர்‌ (வச 26) 
ஆ) அங்கு நமக்காக ஆண்டவர்‌ (வச 34) 


நமது கவலைகளல்ல, 
மக்களின்‌ இரட்சிப்பே நமது பெரும்‌ கவலை -- 
(ரோ 9:1,2) 


6 


அணுவை இரண்டாய்ப்‌ பிளக்கும்போதுதான்‌ 
கற்பனைக்கு மிஞ்சிய சக்தி அதில்‌ வெளிப்படுகிறது ! 

பவுலின்‌ முள்‌ அவரை உருக்குலைக்கவில்லை, 

உந்தித்‌ தள்ளிற்று! 
உ தீமோத்தேயுவுக்குப்‌ பவுலின்‌ ஊக்கமூட்டும்‌ வார்த்தைகளோடு 

இத்தியானத்தை முடிப்போம்‌ -- 
2 தீமோ 2:11,12 
சிலுவை சுமப்போம்‌, 


சிம்மாசனம்‌ அமர்வோம்‌! 


Bear the Cross; 
Wear the Crown! 


“இது உண்மையுள்ள வார்த்தை!” 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 11 of 20 


உலகம்‌ சிலுவையில்‌ ; நானும்‌ சிலுவையில்‌ ! 
“Crucified to the World” 


முகவுரை 
உ “உலகம்‌” என்ற பதம்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 
பல்வேறு அர்த்தங்களைக்‌ கொண்டுள்ளது. 
“உலகம்‌” -- கிரேக்க மொழியில்‌ “6௦51௦5” 
= மனுக்குலம்‌ 
-  புறவினத்தார்‌ (யூதரல்லாதோர்‌) 
- தற்காலிக உடைமைகள்‌ 
= தேவனுக்கு எதிரான 
இன்றைய மனுக்குலப்போக்கு 
இக்கடைசி அர்த்தத்தையே “உலகச்‌ சிந்தை'' எனக்‌ குறிப்பிடுகிறோம்‌. 
உ வசனப்பகுதி: பவுலின்‌ சாட்சி (கலா 6:14) 
௮) உலகம்‌ எனக்குச்‌ சிலுவையிலறையப்பட்டிருக்கிறது. 
- உலகம்‌ என்னை வஞ்சிக்க முடியாது. 
ஆ) உலகிற்கு நான்‌ சிலுவையிலறையப்பட்டிருக்கிறேன்‌. 
- உலகுக்குப்‌ பின்னால்‌ நான்‌ போகமாட்டேன்‌. 


கிறிஸ்தவர்க்கு இது விருப்பு-வெறுப்புப்‌ பாடமல்ல; 


அடிப்படையான கட்டாயப்‌ பாடம்‌ -- 


ப 


திருச்சபை பிறந்த நாளன்று துவக்கச்‌ செய்தி 
அப்‌ 2:40 ... இந்தப்‌ பொல்லாத சந்ததி 
கிறிஸ்தவத்தின்‌ வரையறை 
யாக்‌ 1:27 ... உலகத்தால்‌ கறைபடாது காத்துக்கொள்ளல்‌ 


ப 


பு 


படைப்பில்‌ முதல்‌ செயல்‌ 
ஆதி 1:3,4 ... இருளிலிருந்து ஒளியைப்‌ பிரித்தார்‌ 
வேதத்தின்‌ மிக நீண்ட புத்தகத்தின்‌ முதல்‌ வசனம்‌ 


சங்‌ 1:1 ... துன்மார்க்கர்‌ ... பரிகசிப்போர்‌ ... 


1 


ப 


உலகச்‌ சிந்தையின்‌ வெளிப்பாடுகள்‌ 
1. தீயவரோடு சகவாசம்‌ (Fellowship with the wicked) 
2 கொரி 6:14-18 ... ஐக்கியமேது? ... 2... 2... 2... 2 
இயேசு “பாவிகளின்‌ சிநேகிதர்‌”' அல்லவா? 
ஆனாலும்‌ அவர்‌ “பாவிகளுக்கு விலகினவர்‌'” தெரியுமா? 
எபி 7:26 
அவர்களிடமிருந்து அவர்‌ கற்கவில்லை ; 
அவரிடமிருந்து அவர்கள்‌ கற்றனர்‌! 
சங்‌ 1:1 
எ.கா.) அவர்களது அசுத்த நகைச்சுவை உங்களுக்குப்‌ பிடிக்காது. 
“ஆகாத உரையாடல்‌ நல்லொழுக்கங்களைக்‌ கெடுக்கும்‌” 
(1 கொரி 15:33) 
2. உலகின்‌ தீய விருப்பங்கள்‌ (| ப5( 01 the world) 
கலா 5:24 (வச 19-21 இல்‌ ஒரு பட்டியலுண்டு.) 
இப்பாவங்களை ஒவ்வொன்றாய்‌ அறிக்கையிடுங்கள்‌. 
அவற்றை மேற்கொள்ள முடிந்ததெல்லாம்‌ செய்யுங்கள்‌. 
விட்டுக்கொடுக்கும்போதெல்லாம்‌ உங்கள்‌ பலம்‌ குறைகிறது ; 
“மாட்டேன்‌'” என்பதோ ஆன்மீகத்‌ தசைகளுக்கு வலுவூட்டும்‌. 
அப்போஸ்தலன்‌ பவுலின்‌ அறிக்கை: 
மனதுக்கும்‌ உடலுக்கும்‌ போராட்டம்‌ (ரோ 7:21-25) 
9௦ வயது பிரசங்கியாரிடம்‌ '“இவ்விதச்‌ சோதனைகள்‌ 
எப்பொழுது நிற்கும்‌ ?'' என்று வினவிய இளைஞனுக்குப்‌ பதில்‌: 
“அந்த வயது எனக்கு வரும்போது சொல்கிறேன்‌!”' 
இறைவாக்குகளை உரிமை பாராட்டுங்கள்‌ -- 
2 பேது 1:4 ... உலகக்‌ கேடு ... திவ்விய சுபாவம்‌ 


3. உலகப்‌ பொருட்கள்‌ (Things of the world) 
1 யோ 2:15 ... இது பொருள்‌ மோகம்‌ பிடித்த சமூகம்‌. 


உங்கள்‌ “மனதை” உன்னதக்‌ காரியங்களில்‌ பதியுங்கள்‌ 
கொலோ 3:1-3 ... கிறிஸ்துவுடன்‌ மரித்தீர்கள்‌ ... எழுந்தீர்கள்‌ 


2 


“மிகுதியான உடைமைகளைக்‌ கொண்டிருப்பதால்‌ ஒருவனுக்கு 
வாழ்வு வந்துவிடாது” -- 
லூக்‌ 12:15 
இதைத்‌ தொடர்ந்து வரும்‌ உவமை -- 
“வயல்‌ ... விளைச்சல்‌ ... களஞ்சியம்‌ ... அநேக ஆண்டுகள்‌” 
“மதிகேடனே! தேவனிடம்‌ செல்வந்தனாயிராதவன்‌!”” 
(வச 21) 
அதாவது, இறையரசில்‌ கரிசனையின்மை (வச 31) 
அளவுக்குமீறிப்‌ பிள்ளைகளுக்குப்‌ பொருள்‌ விட்டுச்‌ செல்லாதீர்‌ -- 
“விற்று ... தரித்திரருக்குக்‌ கொடுத்து ... பரலோகில்‌ பொக்கிஷம்‌ ... 
உங்கள்‌ பொக்கிஷம்‌ எங்கேயோ” ... (வச 33,34) 
விரித்த கரங்கள்‌, திறந்த விரல்கள்‌ -- இதுதானே கல்வாரி? 
தேமாவாயிராதிருங்கள்‌ (2 தீமோ 4:10) 
. உலக நாகரிகம்‌/பேரக்கு (Trends of the world) 
எபே 2:1,2,3 ... இவ்வுலக வழக்கம்‌ ... 
ரோ 12:2 ... இவ்வுலகப்‌ போக்கு ... மறுரூபம்‌ ... 
எ.கா.) உடை -- இன்றையப்‌ போக்கு யாது? 
முடிந்த அளவு வெளிக்காட்டுங்கள்‌. 
கவர்ச்சி மட்டுமல்ல, உணர்ச்சிகளைத்‌ தூண்ட. 
எவ்வளவு குட்டையாய்‌, நீளமாய்‌, இறுக்கமாய்‌, திறப்பாய்‌ 
இருக்கலாமென்றெல்லாம்‌ கேட்காதீர்‌. 
ஆடவர்‌ : உங்கள்‌ உடையில்‌ ஆண்மைத்‌ தோற்றம்‌ வேண்டும்‌. 
பெண்டிர்‌ : உங்கள்‌ உடையில்‌ பெண்மைத்‌ தோற்றம்‌ வேண்டும்‌. 
மதிப்பான பண்புகளை விற்றுப்போடாதீர்‌. 
சமரசம்பண்ண மறுத்தால்‌ பகைக்கப்படுவீர்‌ (யோ 7:7) 
கண்ணியம்‌, ஒழுக்கம்‌ ஆகிய இரண்டிலும்‌ இன்று சரிவுதான்‌. 
_— பிசாசு இதைப்‌ படிப்படியாய்ச்‌ செய்வான்‌: 
எ.கா.) நீரில்‌ தவளை; கொஞ்சம்‌ கொஞ்சமாய்ச்‌ சூடேற்றல்‌ 
-- விவாதம்‌: எல்லாருந்தான்‌ செய்கிறார்களே! 


பதில்‌: ““மற்றவர்‌ செய்யலாம்‌; 


நான்‌ செய்யக்கூடாது !'' 


3 


5, உலகச்‌ சிற்றின்பங்கள்‌ (Pleasures of this world) 
நாம்‌ மகிழ்ந்திருப்பது தேவ சித்தம்‌ 
அதற்குச்‌ சூத்திரம்‌: பாக்கிய வசனங்கள்‌ (மத்‌ 5:2-11) 
1 கொரி 7:29-31 ... எதுவும்‌ அளவுக்கு மீறக்கூடாது. 
அளவுக்கு மீறுவது இயல்பைத்‌ தகர்க்கும்‌. 
நோவா காலத்தில்‌ நடந்தது அதுதான்‌ (மத்‌ 24:37,38). 
இன்றும்‌ அதுவே நடக்கும்‌. 
6. பிரபலம்‌ நாட்டம்‌ (Popularly in this world) 
யோ 17-- பிரதான ஆசாரிய ஜெபம்‌ ... 
உலகத்தால்‌ பகைக்கப்படுவீர்‌ (வச 14,15,16) 
பிரபலம்‌ நாடுவோர்‌ விரைவில்‌ விசுவாசம்‌ இழப்பர்‌ -- 
யோ 5:44 ... எப்படி விசுவாசிப்பீர்கள்‌ 2 
“உனக்குப்‌ பெரிய காரியங்களைத்‌ தேடாதே ”' (எரே 45:5) 
பேர்ப்புகழ்‌ நாட்டம்‌ நமக்கு நாமே விரிக்கும்‌ வலை! 
இவ்வுலகிற்கு நண்பன்‌ 5. இறைவனுக்குப்‌ பகைவன்‌ 
யாக்‌ 4:4 ... தேவனுக்குப்‌ பகைவன்‌ 
:5 ... ஆவியானவரின்‌ வைராக்கிய வாஞ்சை 
:6 ... தாழ்மை ... கிருபை ... பெருமை 


இனப்‌ பெருமை (Race) 
நிறப்‌ பெருமை (Face) 
உடைப்‌ பெருமை (Lace) 
இடப்‌ பெருமை (Place) 
சொத்துப்‌ பெருமை (Space) 


॥ முடிவுரை 
சிலுவையிலறையப்படுவதற்குச்‌ சற்று முன்னர்‌, 
இயேசு சொன்னது: யோ 14:30, இவ்வுலகின்‌ அதிபதி வருகிறான்‌; 
அவனுக்கு என்னிடம்‌ ஒன்றுமில்லை! 
நம்மால்‌ இப்படிச்‌ சொல்லமுடியுமா? 


4 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 12 of 20 


கவலையை மேற்கொள்ளும்‌ சிலுவை 
Overcoming Worries thro’ the Cross 


முகவுரை 
இயேசு தமது ஆவியை விட்டபோது பல காரியங்கள்‌ நிகழ்ந்தன -- 
மத்‌ 27:50-53 உடனடி நிகழ்வுகளை இவ்விரண்டு 
மாற்‌ 15:38 சுவிசேஷகர்கள்‌ மட்டும்‌ எழுதியுள்ளனர்‌. 
அவர்கள்‌ முதலாவது குறிப்பிடுவது, 
“திரைச்சீலை கிழிந்தது!” 
இங்குதான்‌ புதிய ஏற்பாடு துவங்குகிறது! 
மகா பரிசுத்தத்‌ தலத்திற்கு வழி திறக்கப்பட்டாயிற்று ! 
எனவே கிருபாசனத்தருகே தைரியமாய்‌ வாருங்கள்‌ -- 
எபி 4:16 
நமது கவலைகளுக்குச்‌ சிலுவை மூலம்‌ பரிகாரம்‌: 
1. பாவத்தைக்‌ குறித்த கவலை 
“பிதாவே, இவர்களை மன்னியும்‌ '' என்று இயேசு ஜெபித்தார்‌ 
(லூக்‌ 23:34) 
உ நாம்‌ பாவிகள்‌, எனவே பாவம்‌ செய்கிறோம்‌; 
எனவேதான்‌, ''இவர்களை”” மன்னியும்‌ என்றார்‌! 
உ நமது எல்லாப்‌ பாவங்களையும்‌ இயேசு சுமந்துவிட்டார்‌ -- 
கடந்த கால, நிகழ்கால, வருங்காலப்‌ பாவங்கள்‌. 
அது “ஒரே தரம்‌” கொடுக்கப்பட்ட பலி. 
உ இப்போது நமது பாவங்கள்‌ எங்கே? 
கடல்‌ -- ஆழம்‌ கிழக்கு-மேற்கு -- அகலம்‌ 
வானம்‌ -- உயரம்‌ முதுகு -- நீளம்‌ 
(மீகா 7:19; ஏசா 44:22; சங்‌ 103:12; ஏசா 38:17) 
உ இனிக்‌ குற்றவுணர்வு இல்லை -- தண்டனைத்‌ தீர்ப்பு இல்லை -- 
உ இயேசுவின்‌ இரத்தத்தால்‌ கழுவப்படமுடியாத 
எப்பாவத்தையும்‌ உங்களால்‌ செய்யமுடியாது ! 
கருஞ்சிவப்பு ... பஞ்சு, பணி போல்‌ வெண்மை 
“வழக்காடுவோம்‌, வாருங்கள்‌!”” (ஏசா 1:18) 


1 


உ. உங்கள்‌ கடந்த காலத்தைப்‌ பிசாசு உங்களுக்கு நினைப்பூட்டினால்‌, 
அவனது எதிர்காலத்தை அவனுக்கு நினைப்பூட்டுங்கள்‌! 
ஆ, பாவத்தைப்பற்றிய கவலை சிலுவையால்‌ ஒழிந்தது! 


. எதிர்காலத்தைக்‌ குறித்த பயம்‌ 
தனது எதிர்காலத்திற்காய்‌ அந்தக்‌ கள்ளன்‌ வேண்டினான்‌. 
இயேசுவின்‌ பதில்‌: “மெய்யாகவே, மெய்யாகவே, ... ” (லூக்‌ 23:43) 


உ எதிர்காலம்‌ நமக்கு வைத்திருப்பது ““யாது'' என்றறிய தேவை 
யில்லை ; எதிர்காலத்தை வைத்திருப்பவர்‌ “யார்‌'” என்றறிந்தால்‌ 
போதும்‌ ... 

அவரே அல்பா, அவரே ஓமெகா. 
அவரே துவக்குபவர்‌, அவரே முடிப்பவர்‌. 
துவக்க முதல்‌ முடிவை அறிந்தவர்‌ (ஏசா 46:10) 
உ நம்மில்‌ நற்செயலைத்‌ துவங்கியவர்‌ ... 
இதை நம்பி” வாழ வேண்டும்‌ (பிலி 1:5,6) 

உ நீங்களும்‌ தேவனும்‌ சேர்ந்து சந்திக்க முடியாத 
பிரச்னை எதுவும்‌ வராது -- 

1 கொரி 10:13 ... எச்சோதனையும்‌ அதற்குப்‌ பெரிதல்ல! 

உ மரணத்திற்குப்‌ பயப்படாதிருங்கள்‌! 

எபி 2:14,15 ... “வாழ்நாளெல்லாம்‌”' ... மரண பயம்‌ ... 
அடிமைத்தனம்‌ 
தேவன்‌ குறித்த காலத்திற்குமுன்‌ சாகமாட்டீர்கள்‌. 
உங்கள்‌ தலையின்‌ மயிர்கள்‌ எண்ணப்பட்டுள்ளன. 
நீங்கள்‌ கடவுளின்‌ கண்மணி. 
ஆம்‌, எதிர்காலம்‌ பற்றிய கவலை சிலுவையால்‌ ஒழிந்தது ! 
Fanny Crosby: யேசுவைப்‌ பாடிப்‌ போற்றுகிறேன்‌, 
நேசரைப்‌ பார்த்துப்‌ பூரிக்கிறேன்‌; 

(Blessed மீட்பரை நம்பி நேசிக்கிறேன்‌, 

assurance ...) நீடுழி காலம்‌ ஸ்தோத்தரிப்பேன்‌! 


. குடும்பத்தைப்பற்றிய கவலை 
“இதோ உன்‌ மகன்‌, உன்‌ தாய்‌'' என்ற இயேசுவின்‌ கூற்று குடும்‌ 
பங்கள்மீது தேவனது கரிசனையின்‌ வெளிப்பாடு (யோ 19:26,27) 


2 


உ உங்களைவிட உங்கள்‌ குடும்பம்‌ மீது தேவனுக்குக்‌ கரிசனை. 
எ.கா.) நோவாவும்‌ குடும்பமும்‌ -- பெருவெள்ளம்‌ 
ராகாபும்‌ குடும்பமும்‌ -- எரிகோ 
சகேயுவும்‌ குடும்பமும்‌ -- “இவ்வீட்டுக்கு இரட்சிப்பு!” 
சிறையதிகாரியும்‌ குடும்பமும்‌ -- “நீயும்‌ வீட்டாரும்‌” 
உ உங்கள்‌ கவலை யாது? 
இரட்சிக்கப்படாத கணவனா? 
ஒத்துழைக்காத மனைவியா? 
கீழ்ப்படியாத பிள்ளைகளா? 
தொந்தரவு தரும்‌ உறவினரா? 
நிவாரணம்‌ : அவர்களுக்காய்‌ ஜெபியுங்கள்‌! 
இயேசு : “உங்கள்‌ பிள்ளைகளுக்காய்‌ அழுங்கள்‌” (லூக்‌ 23:28) 


உ கடைசிக்காலம்‌: குடும்பங்களில்‌ பிசாசின்‌ விளையாடல்‌. 
பரிசுத்த ஆவியானவரின்‌ எதிர்ப்பு -- 
மல்‌ 4:5,6 ... பிதாக்கள்‌... பிள்ளைகள்‌... 
4, குழப்பங்கள்‌ பற்றிய கவலை 
இயேசுவின்‌ கதறல்‌: “என்‌ தேவனே ... என்‌ தேவனே?” (மத்‌ 27:46) 
எதையும்‌ தாங்கியவர்‌ இந்தப்‌ பிரிவைத்‌ தாங்கமுடியவில்லை! 
இதுதான்‌ சிலுவையிலிருந்து வந்த மையக்‌ கதறல்‌. 
மற்றவையெல்லாம்‌ கூற்றுக்கள்‌; இது ஒன்றுதான்‌ கேள்வி! 
இக்கேள்விக்குத்‌ தேவன்‌ பதில்‌ தரவில்லை, 
மாறாக, இச்சூழலில்‌ கடந்து செல்ல 
அவருக்குப்‌ பலமும்‌ கிருபையும்‌ அருளினார்‌. 


உ வாழ்வின்‌ எல்லாக்‌ கேள்விகளுக்கும்‌ பதில்‌ கிடையாது 


போகலாம்‌ -- 
ஏன்‌? -- கூடாதா? (Why not?) 
ஏன்‌ நான்‌? -- வேறு யார்‌? (Who then?) 
ஏன்‌ இப்பொழுது? -- வேறு எப்போது? (When then?) 
ஏன்‌ இது? -- வேறு எது? (What then?) 


3 


உ நமது கேள்விகளுக்குப்‌ பதில்தர தேவன்‌ கடமைப்பட்டவரல்ல; 
ஆனால்‌ போதுமான கிருபையளிக்கிறார்‌ -- 
இருட்டில்‌ பயிற்சி (ஏசா 50:10) 


தேவன்‌ விளக்கினாலும்‌ நமது குருவி மூளைக்குப்‌ புரியுமோ? 
“நானறியேன்‌; அவரறிவார்‌!”' (யோபு 23:8-10) 
ஜான்‌ வெஸ்லி: தேவன்‌ நம்மோடிருப்பதே காரியம்‌! 


5. உடல்நலக்‌ குறைவு, பணமின்மை பற்றிய கவலை 


“தாகமாயிருக்கிறேன்‌'”-- உடலில்‌ வேதனை / தேவை 
(யோ 19:28) 
ஏசா 53:4 ... பாடுகள்‌ - வியாதிகள்‌ 
துக்கங்கள்‌ - வேதனைகள்‌ (மத்‌ 8:16,17) 


உ உடலுக்கும்‌ கிறிஸ்துவே இரட்சகரென விசுவாசியுங்கள்‌. 
பொதுவாக, 
ஜெபத்தைக்‌ கேட்டு ஆண்டவர்‌ சுகமாக்குவார்‌; 
எப்பொழுதும்‌ அவ்விதம்‌ நடக்காது போகலாம்‌! 
எ.கா.) பவுலின்‌ முள்‌ ... என்‌ கிருபை ... என்‌ பலம்‌ 
உ. நமது உடல்‌ இன்னும்‌ சாவுக்குரியதுதான்‌ -- 
இப்பொழுது “முதற்கணிகள்‌”” மட்டுமே (ரோ 8:23) 
லாசரு மறுபடியும்‌ மரித்தான்‌! இருமுறை அடக்கம்‌! 
நவீன காலச்‌ சுவிசேஷச்‌ செய்திகளால்‌ ஏமாந்துபோகாதீர்‌ -- 
““வியாதிகளே இருக்காதா?” 
நமக்குப்‌ “பாவம்‌” இல்லையென்றால்‌, நம்மையே வஞ்சிக்கிறோம்‌. 
நமக்கு ““வியாதி'' இல்லையென்றால்‌ நம்மையும்‌ பிறரையும்‌ 
வஞ்சிக்கிறோம்‌. 
புதிய வானம்‌ புதிய பூமி: வியாதி, மரணம்‌ இல்லை (வெளி 21:1-4) 
சிலுவையினாலும்‌ உயிர்த்தெழுதலினாலும்‌, நாம்‌ 
ஒரு நாள்‌ முற்றிலும்‌ மகிமையான உடலைப்‌ பெறுவோம்‌. 
உ பணத்‌ தேவை குறித்த கவலை -- பல தற்கொலைகள்‌. 
இயேசு: எதை உண்போம்‌ ... கவலைப்படாதீர்‌ (மத்‌ 6:25-34) 


உங்கள்‌ பரம பிதா அறிவார்‌ ... 


4 


6. வேலை/தொழில்‌ பற்றிய கவலை 
“முடிந்தது”” என்றார்‌ இயேசு -- நமது வேலைகளையும்‌ 
முடிக்க உதவுவாரென்பதற்கு நிச்சயம்‌ (யோ 19:30) 
உங்கள்‌ திறமையின்மை, பலமின்மை, குறைபாடுகள்‌ குறித்துக்‌ 
கவலைப்படாதீர்‌. 
மாணவர்கள்‌: படிப்பைக்‌ குறித்த கவலை 
நாம்‌ விசுவாசிக்கவேண்டியவை -- 
ப நமது திறனுக்கேற்பத்தான்‌ தேவன்‌ பொறுப்பு தருகிறார்‌. 
5 தாலந்துகள்‌, 2 தாலந்துகள்‌, 1 தாலந்து (மத்‌ 25:14-30) 
ப நாம்‌ உண்மையாயிருப்பதே தேவனது விருப்பம்‌ -- 
“நல்லது, உண்மையும்‌ உத்தமமுமான ஊழியனே”' 


ப நாம்‌ எல்லாவற்றையும்‌ செய்துவிட அவர்‌ விரும்புவதில்லை ; 
நமக்குக்‌ கொடுக்கப்பட்டதையே செய்யவேண்டும்‌ -- 
இந்தியாவுக்கு இயேசு வரவில்லை, ஆப்பிரிக்காவிற்குச்‌ 

செல்லவில்லை! 
ப நம்மால்‌ முடிந்ததையே செய்ய அவர்‌ எதிர்பார்க்கிறார்‌ -- 
“தன்னால்‌ இயன்றதைச்‌ செய்தாள்‌'” (மாற்‌ 14:8) 
இரு தாலந்துள்ளவன்‌ ஐந்து கொண்டுவரவேண்டியதில்லை. 
॥ முடிவுரை 
இக்கவலைகளையும்‌ மற்ற கவலைகளையும்‌ மேற்கொள்ள 
ஒரே வழி அர்ப்பணிப்பே -- 
“பிதாவே, உமது கரங்களில்‌ ...”' (லூக்‌ 23:46) 
முதலாவது, ''பிதாவே”” என்றார்‌ அதாவது, 
நடுவில்‌, “என்‌ தேவனே” என்றார்‌ | தேவன்‌ 
முடிவில்‌ “பிதாவே” என்றார்‌ நமது அப்பா! 
பிதாவானவரின்‌ தந்தைத்துவத்தை விசுவாசித்துப்‌ 
போற்றுவதே கவலைகளை மேற்கொள்ளும்‌ வழி. 
> 


பவுல்‌ : நான்‌ விசுவாசித்திருக்கிறவரை அறிவேன்‌ (2 தீமோ 1:12) 
யூதா : வமுவாதபடி உங்களைக்‌ காக்க தேவன்‌ வல்லவர்‌ (யூதா 24) 
இயேசு: நீங்கள்‌ என்‌ கையில்‌ இருக்கிறீர்கள்‌ ... 
நீங்கள்‌ என்‌ பிதாவின்‌ கையில்‌ இருக்கிறீர்கள்‌ ... 
உங்களை ஒருவரும்‌ பறிக்கமுடியாது (யோ 10:28,29) 
கவலை உங்களைத்‌ தொந்தரவுபடுத்த விடாதீர்‌; 
கவலை உங்களைத்‌ தொந்தரவுபடுத்தாதவரை 
கவலையைத்‌ தொந்தரவுபடுத்துங்கள்‌ ! 


அந்தோ, கல்வாரியில்‌ அருமை இரட்சகரே 
சிறுமை அடைந்தே தொங்கினார்‌ 
அதிசயம்‌ இது இயேசுவின்‌ நாமம்‌ 
அதிலும்‌ இன்பம்‌ அன்பரின்‌ தியானம்‌ 
அதை எண்ணியே நிதம்‌ வாழுவேன்‌ 
அவர்‌ பாதையை நான்‌ தொடர்ந்தேகிடவே 


-- சகோதரி சாராள்‌ நவரோஜி, 1938-2014 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 13 of 20 


அரிமத்தியா யோசேப்பு 
Joseph of Arimathea 
முகவுரை 
உ. இவன்‌ நான்கு சுவிசேஷங்களிலும்‌ அறிமுகம்‌ -- 
மத்‌ 27:57-60 


மாற்‌ 15:42-46 

லூக்‌ 23:50-53 

யோ 19:38-42 

உ. இயேசுவின்‌ உடலை வாங்கி அடக்கம்பண்ணியது 
பன்னிருவரில்‌ ஒருவரல்ல! 
அரிமத்தியா யோசேப்பின்‌ வாழ்க்கை -- 
1. இரகசியச்‌ சீடன்‌ தைரியங்கொண்டான்‌. 
யோ 19:38 / மாற்‌ 15:43 


“இரவில்‌ இயேசுவிடம்‌ வந்த” நிக்கொதேமுவுடன்‌ -- 
வச 39 (3:2 / 7:50) 
கிறிஸ்து மரித்ததைப்‌ பார்த்தது அவனை மாற்றிற்று. 
இதுதான்‌ சிலுவையின்‌ வல்லமை! 
அவ்விதமே நூற்றுக்கதிபதி (லூக்‌ 23:47) 

உங்களைப்பற்றி என்ன? 
கொஞ்சங்குறையவா முழுக்க முழுக்கவா? (அப்‌ 26:27-29) 
இரு நினைவுகளா? (1 இரா 18:21) 
நீங்கள்‌ யாருக்கு நண்பர்‌? (யாக்‌ 4:4) 
இயேசுவைப்பற்றி வெட்கமா? (மாற்‌ 8:38) 

2. அவன்‌ பெரும்பான்மையினரைச்‌ சேர மறுத்தான்‌. 

லூக்‌ 23:50,51 
செத்த மீன்‌ / உயிருள்ள மீன்‌ ... எதிர்நீச்சல்‌ 
விசாலமான வழி / நெருக்கமான வாசல்‌ 


1 


நீதி 1:10-15 ... பாவிகள்‌ உனக்கு நயங்காட்டினால்‌ ... 
சங்‌ 1:1 ... பிரிந்து வாழ்தலின்‌ பாக்கியம்‌ 
உங்கள்‌ வயதினரின்‌ அழுத்தத்திற்குக்‌ (per pressure) கவனம்‌! 
சாக்குப்போக்கு: எல்லாருந்தான்‌ செய்கிறார்களே! 


. அவன்‌ இறையரசிற்காய்க்‌ காத்திருந்தான்‌. 

லூக்‌ 23:51 
வாலிபர்‌, நங்கையர்‌ தங்கள்‌ எதிர்காலத்திற்காய்க்‌ 
கவலைப்படுகின்றனர்‌ -- 

மத்‌ 6:31-33 ... உணவு... உடை ... உடல்‌ 
இறையரசு அத்துடன்‌ அவரது நீதி 
(ஆட்சி) (நீதி) 

ரோ 14:17 ... சமாதானமும்‌ சந்தோஷமும்‌ 

உ ஜெபம்‌ 


உ திருமறைத்‌ தியானம்‌ 
உ சாட்சி பகர்தல்‌ 


* இறைமக்களுறவு 
. அவன்‌ தேவனுக்குத்‌ தாராளமாய்க்‌ கொடுத்தான்‌. 
மத்‌ 27:60 / ஏசா 53:9 
விளைவு? 
அ) தேவ தூதர்‌ அக்கல்லறைக்கு விஜயம்‌ செய்தனர்‌! 
ஆ) அகிலவுலகிலிருந்து சுற்றுலாப்‌ பயணிகள்‌ வந்துபோகின்றனர்‌! 
இ) ஏராளம்‌ போட்டோக்கள்‌! 
அவ்விதமே, மாற்‌ 14:3-9 ... மரியாளும்‌ நளதமும்‌. 
விளைவு ? 
அ) இயேசுவின்‌ உடலுக்கு வாசனைத்‌ திரவியங்கள்‌ போட 
மற்றவர்கள்‌ வருமுன்‌ அவர்‌ உயிர்த்தார்‌! 
மாற்‌ 14:8 / 16:1 
ஆ) உலகெங்கிலும்‌ நினைவாகச்‌ சொல்லப்படுகிறாள்‌. 


2 


எ.கா.) 6.7. ஸ்டட்‌-- கிரிக்கெட்‌ வீரர்‌ 
டேவிட்‌ லிவிங்ஸ்டன்‌ -- புவியியல்‌ ஆராய்ச்சியாளர்‌ 


வாழ்க்கை ஒன்றே, 
கடந்துபோகும்‌ சீக்கிரமே; 
இயேசுவுக்காய்ச்‌ செய்ததே 
நிலைக்கும்‌ என்றுமே! 


இயேசுவுக்கு நீங்கள்‌ கொடுப்பது திரும்ப உங்களுக்குக்‌ 
கிடைத்துவிடும்‌ -- 
மூன்று நாட்களில்‌ கல்லறையை இயேசு காலிபண்ணினார்‌. 
அவ்விதமே, ஆபிரகாம்‌ மூன்று நாட்களில்‌ ஈசாக்கைத்‌ 
திரும்பப்பெற்றான்‌ (ஆதி 22:4) 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 14 of 20 


சிலுவைக்குப்‌ ““பின்னர்‌'' இயேசு மொழிந்தவை 
Christ’s Words AFTER the Cross 


முகவுரை 
உ கிறிஸ்து பிறப்பு -- மத்தேயு & லூக்காவில்‌ மட்டும்‌; 
கிறிஸ்து உயிர்ப்பு -- நான்கு சுவிசேஷங்களிலும்‌. 
கிறிஸ்துமஸ்‌ வாழ்த்து அட்டைகள்‌ ஏராளம்‌ ; 
ஈஸ்டர்‌ வாழ்த்து அட்டைகள்‌ அபூர்வம்‌! 
0 கிறிஸ்துமஸ்‌ ஓர்‌ அற்புதம்தான்‌; அதிலும்‌ பெரியது ஈஸ்டர்‌! 
ப கிறிஸ்து இல்லாது கிறிஸ்துமஸ்‌ கிடையாது; 
உயிர்த்தெழுதல்‌ இல்லாது கிறிஸ்தவம்‌ கிடையாது! 
ப மரணத்தில்‌ அல்ல, உயிர்த்தெழுதலில்தான்‌ அற்புதம்‌! 
ப மனிதரது வாழ்வு ஓர்‌ இழவுடன்‌ முடிகிறது; 
கிறிஸ்துவின்‌ இகவாழ்வோ கொண்டாட்டத்துடன்‌ முடிந்தது! 
ப நாம்‌ விசுவாசிக்கும்‌ கிறிஸ்து -- 
உயிரோடிருந்து இறந்தவர்‌ அல்ல; 
இறந்து எழுந்து உயிரோடிருக்கிறார்‌! 
ப பெத்லெகேமின்‌ சத்திரம்‌ அல்ல, 
கிறிஸ்துவின்‌ காலிக்‌ கல்லறையே கிறிஸ்தவத்தின்‌ தொட்டில்‌ ! 
ப கிறிஸ்தவம்‌ பிரதானமாக உயிர்த்தெழுதலின்‌ மார்க்கம்‌! 


உ சிலுவையிலிருந்து இயேசு மொழிந்தவற்றில்‌ பிரசங்கங்கள்‌ ஏராளம்‌; 
சிலுவைக்குப்‌ பின்னர்‌ அவர்‌ மொழிந்தவை அதிகக்‌ கவனம்‌ 
பெறுவதில்லை. 
உ உயிர்த்தெழுந்தபின்‌ கிறிஸ்து மொழிந்த 7 வாசகங்கள்‌ கிறிஸ்தவ 
வாழ்வை வெற்றிநிறை வாழ்வாய்‌ விளக்குகின்றன -- 
எ.கா.) 0 திருச்சபைகளுக்கு எழுதிய கடிதங்களில்‌ அவர்‌ தம்மை 
அறிமுகப்படுத்திய விதம்‌ -- வெளி 1:17,18 . . . 
“மரித்தேன்‌ ... உயிரோடிருக்கிறேன்‌”' 
ப கடிதங்களின்‌ முடிவில்‌ அவர்‌ சொன்னது -- 3:21 -- 
““ஜெயங்கொண்டேன்‌”' 
இதைத்தான்‌ வெற்றிப்‌ பவனி என்கிறோம்‌ (2 கொரி 2:14-16) 
1 


வெற்றி வாழ்வு என்பது எது? 
7. அது தெய்வீக உறவின்‌ வாழ்வு. 
யோ 20:17 ... என்‌ பிதா ... உங்கள்‌ பிதா ... 
என்‌ தேவன்‌ ... உங்கள்‌ தேவன்‌ ... 
தேவனது தந்தைத்துவத்தை நமக்குப்‌ போதிக்க இயேசு வந்தார்‌ -- 
எ.கா.) மலைப்‌ பிரசங்கம்‌ -- 


“பரலோகிலிருக்கும்‌ உங்கள்‌ பிதா” 


மத்‌ 5:16 6:6 6:18 
45 8 :26 

:48 :9 :32 

6:1 :14 7:11 


உ கிறிஸ்தவ வாழ்வின்‌ அடித்தளம்‌ இதுவே (யோ 1:12) -- 
பிசாசு ஒரு பிதா 45. தேவன்‌ பிதாவானவர்‌ (யோ 8:42,44) 

உ இதுதான்‌ பழைய, புதிய உடன்படிக்கைகளுக்கிடையேயுள்ள 
வேறுபாடு. 
பழைய உடன்படிக்கையில்‌ தேவனைப்‌ ““பிதாவே”” என்று யாரும்‌ 
அழைக்கவில்லை -- எனவேதான்‌, “'ஜெபம்பண்ண 

எங்களுக்குக்‌ கற்றுத்தாரும்‌”” (லூக்‌ 11:1,2) 

சொல்லுங்கள்‌: “தேவனே என்‌ அப்பா!” “என்‌ அப்பாவே தேவன்‌!” 


என்னே சிலாக்கியம்‌! 
பிறரோடு அடையாளப்படுத்த மக்களது தயக்கம்‌; 
இயேசுவோ (எபி 2:11,12) 
“திரும்பவும்‌ பயப்படாது ... அப்பா, பிதாவே ...”” (ரோ 8:15,16) 
2. அது விளங்க முடியாத சமாதான வாழ்வு. 
உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொன்னது: “சமாதானம்‌!” 
லூக்‌ 24:36 ... எம்மாவூர்‌ சீடர்‌ * 11 
யோ 20:19 ... மகதலேனா மரியாள்‌ 4+ 11 
:26 ... தோமா * 1௦ 
உ “எனது'' சமாதானம்‌ 
யோ 14:27 ... என்‌ சமாதானத்தை விட்டுச்‌ செல்கிறேன்‌ 
16:33 ... என்னில்‌ உங்களுக்குச்‌ சமாதானம்‌ ... 
திடன்கொள்ளுங்கள்‌ 


உ. (பிறப்பில்‌) “சமாதானப்‌ பிரபு” (ஏசா 9:6) 
உ (உயிர்த்தெழுதல்‌, பரமேறுதலில்‌) “சமாதான ராஜா” (சாலேம்‌) 
மெல்கிசேதேக்கின்‌ முறைமைப்படி (எபி 7:2) 
“அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை” (வச 15-17) 
ஆழ்ந்த அமைதி, நிம்மதி - 
கவலை ... ஜெபம்‌ ... எல்லாப்‌ புத்திக்கும்‌ மேலான 
தேவ சமாதானம்‌ ... சமாதானத்தின்‌ தேவன்‌ (பிலி 4:6,7,9) 


புயலிலும்‌ அமைதி! (வே௱ in stor!) 
“உலகில்‌ ... உபத்திரவம்‌ ... திடன்‌ ... ஜெயித்தேன்‌'” (யோ 16:33) 
உ சமாதானம்‌ இல்லையேல்‌ எது இருந்து எதற்கு ? 
_— உண்மையான “பலம்‌” (ஏசா 30:15-18) 
(குதிரைகள்‌, வாகனங்கள்‌) 
உ புதிய ஏற்பாட்டு ஆக்கியோன்களது வாழ்த்துக்கள்‌ -- 
“கிருபையும்‌ சமாதானமும்‌” 
கிருபையின்‌ வெளிப்பாடே சமாதானம்‌! 
சமாதானமில்லாத எண்ணற்ற குடும்பங்கள்‌: 
“சமாதானம்‌ கூறுங்கள்‌!” (லூக்‌ 10:5) 
3. அது அசைக்கமுடியாத விசுவாச வாழ்வு. 
உ தோமாவிடம்‌ இயேசு கூறியது -- 
யோ 20:27-29 ... பார்க்காது ... விசுவாசிப்போர்‌ ... 
தோமா - திதிமு - இரட்டை 
இரட்டை மனம்‌ நம்மெல்லாருக்கும்‌ சகஜம்‌. 
உ உயிர்த்தெழுதல்‌ ... விசுவாசத்திற்கு அடித்தளம்‌ (1 கொரி 15:17) 
உ எளிய விசுவாசம்‌ மகிமையானது -- 
1 பேது 1:8,9 ... மகிமையால்‌ நிறைந்தது 
உ விசுவாசத்தினால்‌ நீதிமான்‌ பிழைப்பான்‌ (- உயிர்‌ வாழ்வான்‌)! 
தீர்க்கன்‌ ஆபகூக்கின்‌ பழைய ஏற்பாட்டு முன்னறிவிப்பு (ஆப 2:4) 
இதுதான்‌ புதிய ஏற்பாட்டுக்‌ கிறிஸ்தவம்‌ -- 
ரோ 1:17 / கலா 3:11 / எபி 10:38 


3 


“நாம்‌ தரிசித்து நடவாமல்‌ விசுவாசித்து நடக்கிறோம்‌ ”' 


2 கொரி 5:5 
“நடப்பது” -- பயம்‌ (Fear) 
““நடக்கப்பண்ணுபவர்‌'' -- விசுவாசம்‌ (Faith) 


உ இந்த விசுவாசம்‌ பொன்‌, வெள்ளியிலும்‌ விலையுயர்ந்தது 
(1 பேது 1:7) 
இதைச்‌ சாதாரணமாய்‌ எடுத்துக்கொள்கிறோம்‌ ; 
எல்லாருக்கும்‌ இது இல்லையே! 
உ கிறிஸ்தவர்களுக்குப்‌ பெயரே ““விசுவாசிகள்‌”” என்பதுதான்‌. 
அகரம்‌ முதல்‌ னகரம்‌ வரை விசுவாசத்தாலேயே -- 
விசுவாச வார்த்தை (ரோ 10:8) 
விசுவாசத்தினால்‌ இரட்சிப்பு (எபே 2:8) 
விசுவாசப்‌ போராட்டம்‌ (1 தீமோ 6:12) 
விசுவாசத்தின்‌ ஆவி (2 கொரி 4:13) 
எனவேதான்‌, விசுவாசத்தைத்‌ துவக்குகிறவரும்‌ 
முடிக்கிறவருமானவர்‌ (எபி 12:1) 
விசுவாசமே வெல்லும்‌! 
1 யோ 5:4,5 ... விசுவாசமே உலகை ஜெயிக்கும்‌. 
உ கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலின்‌ மீதுள்ள நமது விசுவாசம்‌ 
நமது உயிர்த்தெழுதலுக்கான நம்பிக்கையைத்‌ தரும்‌! 
1999இல்‌ இரத்தசாட்சிகளாய்த்‌ தீக்கிரையாக்கப்பட்ட தனது 
கணவர்‌ மற்றும்‌ இரு மகன்களின்‌ அடக்க ஆராதனையில்‌ 
திருமதி கிளாடிஸ்‌ அம்மையார்‌ பாடச்‌ சொன்ன பாடல்‌ -- 
“Because He lives... | can face tomorrow” 
(அவர்‌ ஜீவிப்பதால்‌ நாளையைத்‌ தைரியமாய்‌ எதிர்கொள்வேன்‌ !) 
4. அது வேத வாக்கியங்களோடுள்ள வாழ்வு. 
லூக்‌ 24:25-27 ... எம்மாவூர்‌ சாலையில்‌ சீடர்‌ 
:44 ... பஞ்சாகமம்‌, சங்கீதங்கள்‌, தீர்க்கதரிசிகள்‌ 
உ தமது நாமத்தைவிடத்‌ தமது வார்த்தையைத்‌ 
தேவன்‌ மகிமைப்படுத்தியுள்ளார்‌ (சங்‌ 138:2ஆ) 
உ. “வேத வாக்கியங்களின்படி '” என்ற சொற்றொடர்‌ பாடுகளின்‌ 
வாரத்தில்‌ அடிக்கடி சொல்லப்பட்டது -- 
4 


எ.கா.)-— இதோ, உன்‌ இராஜா வருகிறார்‌ (மத்‌ 21:4,5) 
-- என்‌ வீடு ஜெப வீடு (மத்‌ 21:13) 
-- குழந்தைகள்‌, பாலகர்‌ வாயினால்‌ துதி (மத்‌ 21:16) 
-- ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்‌ (மத்‌ 21:42) 
-- அக்கிரமக்காரரோடு சிலுவையில்‌ (மாற்‌ 15:27,28) 
-- அவரது வஸ்திரத்தைப்‌ பங்கிட்டார்கள்‌ (மத்‌ 27:35) 
-- தாகமாயிருக்கிறேன்‌ (யோ 19:28) 
-- எலும்பு ஒன்றும்‌ முறிக்கப்படுவதில்லை (யோ 19:36) 
-- சுவிசேஷத்தின்‌ வரையறை (1 கொரி 15:1-4) 
உ. வேத வாக்கியங்கள்‌ ''எல்லாவற்றிலும்‌”” (லூக்‌ 24:27). 
வேத வாக்கியங்கள்‌ “எல்லாம்‌” பிரயோஜனம்‌ (2 தீமோ 3:16,17). 
அங்குமிங்கும்‌ சில பகுதிகளை மட்டும்‌ எடுக்காதீர்‌. 
உ ஆன்மீகப்‌ போராட்டத்தில்‌ “தாக்குவதற்கு ஒரே ஆயுதம்‌ -- 
ஆவியின்‌ பட்டயம்‌: தேவ வசனம்‌ (எபே 6:17) 
“எமுதியிருக்கிறதே”” (மத்‌ 4:1-10) 
_— வசனங்களை மனனம்‌ செய்யுங்கள்‌. 
அப்பொழுதுதான்‌ ஆவியானவர்‌ “நினைவுபடுத்த” 
முடியும்‌ (யோ 14:26) 
5. அது தைரிய சாட்சியின்‌ வாழ்வு. 
உ. சுவிசேஷப்‌ பேராணை நான்கு சுவிசேஷங்களிலும்‌ -- 
மத்‌ 28:18-20 ... சகல அதிகாரம்‌ ... புறப்பட்டுப்‌ போங்கள்‌ 
மாற்‌ 16:16-18 ... போய்‌ ... அடையாளங்கள்‌ 
லூக்‌ 24:47-49 ... மனந்திரும்புதல்‌ ... பாவ மன்னிப்பு ... 
யோ 20:21 ... பிதா என்னை அனுப்பியதுபோல்‌ உங்களை ... 
:22,23 ... ஊதினார்‌ ... பரிசுத்த ஆவி ... மன்னியுங்கள்‌ 
உ. இயேசுவின்‌ பிரிவு வார்த்தைகள்‌ -- 
அப்‌ 1:8 ... வல்லமை ... சாட்சிகள்‌ ... உலகு 
உ பேதுரு, யோவான்‌ போன்ற கோழைகளுக்குத்‌ தைரியம்‌ 
கொடுத்தது இயேசுவின்‌ உயிர்த்தெழுதலே (அப்‌ 4:33) 


> 


உ உலகில்‌ மதங்கள்‌ ஏராளம்‌; சுவிசேஷமோ ஒன்றே! 
பல அவதாரங்கள்‌ உண்டு ; இரட்சகரோ ஒருவரே! 
எல்லாமே அவரது உயிர்த்தெழுதலினாலேயே! 


எனவேதான்‌ பவுல்‌ சொன்னது (1 கொரி 15:14) -- 
“திறிஸ்து எழுந்திராவிடில்‌ எங்கள்‌ பிரசங்கம்‌ வீண்‌ ... 
உங்கள்‌ விசுவாசம்‌ வீண்‌ ... இன்னும்‌ பாவத்தில்‌ ...”” 
உயிர்த்தெழுதலின்றிச்‌ சுவிசேஷம்‌ முழுமை பெறாது -- 
1 கொரி 15:1-5 
உ உயிர்த்தெழுதலையும்‌, நியாயத்தீர்ப்பையும்‌ பற்றிப்‌ பவுல்‌ பேசிய 
வுடன்‌ தேசாதிபதி பேலிக்ஸ்‌ பீதியடைந்தான்‌ (அப்‌ 24:15,25) 


6. அது இணையற்ற அன்பின்‌ வாழ்வு. 
தணிந்து போகாத அன்பு. 
யோ 21:15-17 ... என்னை நேசிக்கிறாயா? 


உ தேவன்‌ மீதுள்ள அன்புதான்‌ நமது திருப்பணிக்கு ஆதாரம்‌ -- 

“ஆட்டுக்குட்டிகளை ... ஆடுகளை ... மேய்ப்பாயாக ” 
வேறெதுவும்‌ அதிகக்‌ காலம்‌ தாக்குப்பிடிக்காது -- 
தேவனது கட்டளைகள்‌/ஆணைகளுக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ என்பது 
அன்பினால்‌ பிறக்கவேண்டும்‌ -- 

“அவரில்‌ அன்பாயிருந்தால்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படிவோம்‌ ” 

(1 யொ 5:2,3) 
இதுதான்‌ அடிமைக்கும்‌ குமாரனுக்கும்‌ உள்ள வேறுபாடு ! 
வேறெதையும்விட அவரை நேசிக்கக்‌ கற்கவேண்டும்‌ -- 

“இிவையெல்லாவற்றையும்விட என்னை நேசிக்கிறாயா ? ”' 
இது எங்ஙனம்‌? 

அ) “அவர்‌ முதலாவது நேசித்ததால்‌ நேசிக்கிறோம்‌”” (1 யோ 4:19) 
அவரது அன்பை அதிகமதிகமாய்த்‌ தியானித்துப்‌, புரிந்து, 
பாராட்டும்போது அதற்கேற்றாற்போல்‌ நமது அன்பு வளரும்‌. 

6 


ஆ) அவர்‌ “யாது'' செய்கிறார்‌ என்பதல்ல, அவர்‌ “யார்‌” என்பதே 
நமது அன்புக்கு அடிப்படையாயிருக்கவேண்டும்‌ ! 
“நன்மையோ தீமையோ” 
(ரோ 8:35-39) ... “மரணமோ ஜீவனோ ...”” 
இவையெல்லாவற்றிலும்‌ முற்றும்‌ ஜெயம்‌! 


7. அது சிலுவை சுமத்தலின்‌ வாழ்வு. 
யோ 21:18,19 ... நீ விரும்பாத காரியங்கள்‌ . . . 
மரணம்‌ ... என்னைப்‌ பின்பற்றி வா ... 
உ சிலுவை சுமந்து இயேசு மரித்தார்‌; 
நாமோ மரித்துச்‌ சிலுவை சுமக்கிறோம்‌! 
அனுதினமும்‌ சிலுவை சுமத்தல்‌ -- 
“தன்‌ சிலுவையைத்‌ தினமும்‌ எடுத்து ...”' (லூக்‌ 9:22,23) 
-- இன்றையச்‌ சிலுவையற்ற கிறிஸ்தவம்‌ 
உ மற்றவர்கள்‌, மற்றவைகளால்‌ திசை திரும்பாதீர்கள்‌ -- 
“இவன்‌ காரியம்‌ என்ன? ... உனக்கென்ன ?” (யோ 21:22,23) 
“நீ” என்னைப்‌ பின்பற்றிவா ... நான்‌ வருமளவும்‌ ... 
உ இன்று சிலுவை -- நாளை சிம்மாசனம்‌! 
“அவருடன்‌ பாடு ... அவருடன்‌ ஆட்சி”” (2 தீமோ 2:8-12 ௮) 
எ.கா.) சீடர்கள்‌- “எனது பாடுகள்‌... ஒரு இராஜ்யம்‌... எனது பந்தி” 
(லூக்‌ 22:28-30) 
॥ முடிவுரை 
வெற்றி வாழ்வு எது? (ரர்ப௱றhan(t Life) 


சிலுவைக்குப்‌ பின்னர்‌ கிறிஸ்து மொழிந்தவற்றிலிருந்து -- 


1. தெய்வீக உறவின்‌ வாழ்வு Divine Relationship 

2. விளங்கமுடியாத சமாதான வாழ்வு Incomprehensible Peace 
3. அசைக்க முடியாத விசுவாச வாழ்வு  பU௱shakable Faith 

4. வேத வாக்கியங்களோடுள்ள வாழ்வு Holy Scriptures 

5. தைரிய சாட்சியின்‌ வாழ்வு Bold Witnessing 

6. இணையற்ற அன்பின்‌ வாழ்வு Incomparable Love 

7. சிலுவை சுமத்தலின்‌ வாழ்வு Cross-bearing 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 15 of 20 


“என்னை நேசிக்கிறாயா?”” 
“Do you love Me?” 


முகவுரை 
உ கிறிஸ்து மரிக்கும்போது மொழிந்தவைகளைத்‌ தியானிக்குமளவு 
அவர்‌ உயிர்த்தெழுந்தபின்‌ சொல்லியவைகளையும்‌ தியானிக்க 
வேண்டும்‌. 
அவை கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடிப்படையானவை. 
(14ஆம்‌ அத்தியாயம்‌ காண்க) 
உ. 40 நாட்களில்‌ பலமுறை சீடருக்குத்‌ தரிசனமானார்‌. 
7ஆம்‌ தரிசனத்தைத்‌ தியானிப்போம்‌ -- யோவான்‌ 21:14-22 
“நீ என்னிடத்தில்‌ அன்பாயிருக்கிறாயா?”* 
உ. கிறிஸ்தவம்‌ என்பது சட்டதிட்டங்களாலான மார்க்கம்‌ அல்ல; 
அது ஓர்‌ உறவு. 
உ அது பிரதானமாகத்‌ தத்துவங்களும்‌ செயல்முறைகளும்‌ 
நிறைந்ததல்ல; அது ஒரு நபரைக்‌ குறித்தது. 
உ. “இயேசுவை நேசிப்பதென்றால்‌ என்ன?”” என்று நமக்குத்‌ 
தெளிவாகத்‌ தெரிவதில்லை. 
“நான்‌ இயேசுவை நேசிக்கிறேன்‌” 
என்று பொருள்‌ புரியாமலே பாடுகிறோம்‌. 
இயேசுவை நேசிப்பதின்‌ 4 நடைமுறை வெளிப்பாடுகளை இவ்வசனப்‌ 
பகுதி சுட்டிக்காட்டுகிறது -- 
1. இயேசுவை நேசிப்பதென்றால்‌ 
அவர்‌ மீது இணையற்ற பக்தி கொள்வதாம்‌. 
பேதுருவிடம்‌ இயேசு: “இவர்களிலும்‌ அதிகமாய்‌ என்னை 
நேசிக்கிறாயா ?”” 
-- கேட்ட மூன்று கேள்விகளில்‌ இதுவே முதலாவது. 
எவரும்‌, எதுவும்‌ தேவனுக்குரிய இடத்தை நமது வாழ்வில்‌ 
எடுக்கக்கூடாது. 


“முழு இருதயத்தோடும்‌, முழு பலத்தோடும்‌ அன்பு”' (மத்‌ 22:37) 
1 


இயேசு எல்லாவற்றிற்கும்‌ ஆண்டவர்‌; 
இல்லையேல்‌ ஆண்டவரே அல்ல! 
நாம்‌ அவரை நேசித்தால்‌, அவருடன்‌ நேரம்‌ செலவழிப்போம்‌: 
-- பன்னிருவரைத்‌ தெரிந்தெடுத்ததே “அவரோடு இருக்கவே” 
(மாற்‌ 3:14) 
-- பிதாவை விட்டு நொடிப்பொழுதும்‌ பிரிவதை அவரால்‌ சகிக்க 
முடியவில்லை: “என்‌ தேவனே, என்‌ தேவனே” (மத்‌ 27:46) 
-- ஜெபத்திற்காக நேரம்‌ 
-- வேதத்‌ தியானத்திற்காக நேரம்‌ 
2. இயேசுவை நேசிப்பதென்றால்‌ 
மணிதர்மீது பரிவுணர்வு கொள்வதாம்‌. 
“என்‌ ஆடுகளை ... ஆட்டுக்குட்டிகளை ... மேய்ப்பாயாக 
உ மக்களுக்கு உதவ எதையும்‌ செய்ய ஆயத்தம்‌: 
“நல்ல மேய்ப்பன்‌ தன்‌ உயிரைக்‌ கொடுக்கிறான்‌” (யோ 10:11) 
உ தொலைந்து போனோரை மீட்பதில்‌ தீவிரம்‌ -- 
“வேறே ஆடுகள்‌ எனக்குண்டு ”” (யோ 10:16) 
“தொலைந்துபோன ஓர்‌ ஆடு” (லூக்‌ 15:4) 
தேவனது மிஷனரிப்பணித்திட்டத்தில்‌ தீவிர ஈடுபாடு -- 
“போவது அத்துடன்‌ அனுப்புவது” 
அவரது மீட்பின்‌ பணியில்‌ ஒத்துழைப்பு -- 
““முடிந்தது'” - கிரயம்‌ செலுத்தப்பட்டாயிற்று. 
““முடியவில்லை'' - அனைவருக்கும்‌ இன்னும்‌ 
சொல்லப்படவில்லை. 
3. இயேசுவை நேசிப்பதென்றால்‌ 
அவருக்காகப்‌ பாடனுபவிக்க ஆயத்தமாயிருப்பதாம்‌. 
யோ 21:18,19 ... இன்னவிதமான மரணத்தினால்‌ ... 
வாட்ச்மேன்‌ நீ: 
“கிறிஸ்தவர்‌ எல்லாரும்‌ இரத்தசாட்சிகளாய்‌ மரிக்க 
அழைக்கப்படாதிருக்கலாம்‌ ; ஆனால்‌ பாடுபட ஆயத்தமுள்ள 
மனது எல்லாருக்கும்‌ இருக்கவேண்டும்‌!” 
பாடுகளிலிருந்து தப்பாதீர்கள்‌; அதில்‌ தரித்திருங்கள்‌. 
2 


உ. “எவனாவது என்னைப்‌ பின்பற்றி வர விரும்பினால்‌, 
தன்னைத்தான்‌ வெறுத்து ... சிலுவை எடுத்து” (லூக்‌ 9:23) 
உ தவறான உபதேசம்‌: இயேசு பாடுபட்டார்‌; 
நாம்‌ பாடுபட வேண்டியதில்லை. 
ஆனால்‌, பச்சை மரம்‌ 5. பட்ட மரம்‌ (லூக்‌ 23:31) 


உ பேதுருவிடம்‌ இயேசு: “என்னைப்‌ பின்பற்றி வா” (யோ 21:19) 
அதாவது, சிலுவைப்‌ பாதையில்‌ நடந்து வா. 
ஒரு காலத்தில்‌ 
சிலுவை பற்றிய பிரசங்கம்‌ அவிசுவாசிகளுக்குப்‌ பைத்தியம்‌. 
இப்பொழுதோ, 
சிலுவை பற்றிய உபதேசம்‌ விசுவாசிகளுக்கே பிடிக்கவில்லை. 
நமது மனப்பான்மை எப்படியிருக்கவேண்டும்‌? 
-- அவருக்காய்ப்‌ பாடுபட ஆயத்தமாயிருக்குமளவு அவரை 
நேசிக்கிறோம்‌. 
-- நமது பாடுகளுக்குத்‌ தகுதியான இரட்சகரையே சேவிக்கிறோம்‌. 
“நமது துதிகளுக்குப்‌ பாத்திரர்‌'* எனப்‌ பாடுகிறோம்‌; 
“நமது துன்பங்களுக்குப்‌ பாத்திரர்‌'' எனப்‌ பாடமுடியுமா? 
4. இயேசுவை நேசிப்பதென்றால்‌ 
தமது உடனாளிகள்‌ மீது கரிசனை கொள்வதாம்‌. 
(யோ 21: 20-22) ... இவன்‌ காரியம்‌ என்ன? 
பேதுருவின்‌ கேள்வி அடுத்தவன்‌ காரியங்களை அறியத்‌ துடிப்பது; 
அவன்‌ மீது கரிசனையல்ல ; 
எனவேதான்‌ இயேசு பேதுருவைக்‌ கடிந்துகொண்டார்‌! 
உ தன்னலவாதிகளாய்‌ இராதீர்‌; 
பிறரது தேவைகளில்‌ கரிசனை கொள்ளுங்கள்‌ (பிலி 2:4). 
உ ஒருபோதும்‌ சந்திக்காத இணைகோடுகளாய்‌ இராதீர்‌! 
உ. எல்லாருக்கும்‌ கண்ணீர்‌ உண்டு -- 
“ஒருவர்‌ பாரத்தை ஒருவர்‌ சுமந்திடுங்கள்‌'' (கலா 6:2) 
எனக்கே எவ்வளவோ பிரச்னை என்று சொல்லாதீர்‌; 
யோபு: “தன்‌ சிநேகிதருக்காய்‌ வேண்டியபோது ...'” (யோபு 42:10) 
3 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 16 of 20 
இறங்கினார்‌, ஏறினார்‌, ஆதலால்‌ ... 


Because He descended and ascended... 
முகவுரை 


உ கிறிஸ்துவின்‌ வாழ்க்கை: 


நான்கு முக்கிய கட்டங்கள்‌ 


மனுவுருவெடுத்தது — பரத்திலிருந்து இகத்திற்கு 


மரித்தது -- இகத்திலிருந்து பாதாளத்திற்கு 
உயிர்த்தது -- பாதாளத்திலிருந்து இகத்திற்கு 
பரமேறியது -- இகத்திலிருந்து பரத்திற்கு 


இச்சரித்திரச்‌ சம்பவங்கள்‌ நமது அனுபவத்தில்‌ பிரதிபலிக்கவேண்டும்‌. 
உ புதிய ஏற்பாட்டு நிருபங்களின்‌ உபதேசம்‌ -- 
கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்திக்கொள்ளவேண்டும்‌. 
சிலுவையிலறையப்பட்டு, அடக்கம்பண்ணப்பட்டு, 
எழுந்திருந்து, அவரோடு உட்கார்ந்து ... 
(ரோ 6:3-6; எபே 2:6) 
இவ்வித அடையாளப்படுத்துதலாலேயே அனைத்து 
ஆன்மீக ஆசீர்வாதங்களும்‌ நமதாகின்றன (எபே 1:3) 
தீர்க்கதரிசனம்‌: சங்‌ 68:18,19 ... உன்னதம்‌ ஏறி ... வரங்கள்‌ ... 
வாசம்‌ ... “தினசரி ஆசிகள்‌'” 
இந்த ஆசிகளில்‌ முதன்மையானது: விடுதலை 
அதாவது, இரட்சிப்பு (வச 19,20) 
எபே 4:8 ... சிறைப்பட்டவர்களைச்‌ சிறையாக்கி ... 
“சாத்தானின்‌ சிறைக்கைதிகள்‌ 
கிறிஸ்துவின்‌ பிள்ளைகளாகின்றனர்‌!'* 
இவை யுத்தத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ வார்த்தைகள்‌! 
எனவேதான்‌ கிறிஸ்து “நமது இரட்சிப்பின்‌ அதிபதி” 
என்றழைக்கப்படுகிறார்‌ (எபி 2:10) 
1 


கிறிஸ்துவின்‌ மூலம்‌ கிட்டும்‌ விடுதலையின்‌ ஏழு அம்சங்கள்‌ -- 
1. மாம்சீகச்‌ சிறையிலிருந்து விடுதலை (வாகி) 
உ கிறிஸ்து நமக்காய்‌ மாம்சத்தில்‌ பாடுபட்டபடியால்‌ நாம்‌ இனி மாம்ச 
இச்சைகளில்‌ வாழக்கூடாது ... 1 பேது 4:1,2,3,4 
இஷ்டம்‌ போன்ற இச்சை வாழ்வு இனி கிடையாது (வச 3) 
கிருபைக்குக்‌ கீழ்ப்பட்டிருக்கிறோம்‌ (ரோ 6:14) 
-- இனி பாவத்திற்கு அடிமைகளல்ல (வச 6,7) 
எ.கா.) ஞானஸ்நானம்‌ -- அது அடையாளப்படுத்துவது ... ரோ 6:3-6 
நோவா -- இச்சைக்கும்‌ இழிவுக்கும்‌ விற்கப்பட்ட 
உலகிற்குத்‌ தப்புவிக்கப்பட்டான்‌ (1 பேது 3:20-22) 


உ கிறிஸ்துவின்‌ மரணம்‌ -- பாவத்தின்‌ தண்டனையிலிருந்து 


(கடந்த காலம்‌) விடுதலை (ரோ 6:23) 
உயிர்த்தெழுதல்‌ -- பாவத்தின்‌ வல்லமையிலிருந்து விடுதலை 
(நிகழ்காலம்‌) 


“திறிஸ்து எழுந்திராவிடில்‌ இன்னும்‌ பாவத்தில்‌”' (1 கொரி 15:3,17) 
பரமேறுதல்‌ -- பாவத்தின்‌ பிரசன்னத்திலிருந்தே விடுதலை 
(எதிர்காலம்‌) (எபி 9:27,28) 
உ பூவுலகுக்கு வருமுன்‌ பரலோகில்‌ கிறிஸ்துவின்‌ பிரிவுரை: 
“ஓர்‌ உடல்‌”” (எபி 10:5-7) 
அவர்‌ அதைத்‌ தூய்மையாய்க்‌ காத்துச்‌ சிலுவையில்‌ பிதாவிடம்‌ 
ஒப்படைத்தார்‌. 
அப்படியே நமது உடல்களை ஜீவபலியாய்‌ ... ரோ 12:1,2 
(கொல்லப்பட்டுள்ள மிருகம்‌, பறவை போலல்ல.) 
இதன்‌ பொருளென்ன? இறைச்சித்தத்திற்கு இணைந்து சிந்திக்கப்‌ 
புதிதாக்கப்பட்ட மனது (ரோ 12:2). 
கிறிஸ்துவைப்‌ போலவே ... “உம்‌ சித்தம்‌ செய்ய” (எபி 10:7) 
2. பணப்‌ பிரியச்‌ சிறையிலிருந்து விடுதலை (Materialism) 
உ உயிர்த்த கிறிஸ்துவைப்‌ பவுல்‌ சந்தித்தபோது ... 
“சிலுவையேயன்றி எதைக்‌ குறித்தும்‌ பெருமையில்லை 
கலா 6:14 
“உலகம்‌ எனக்குச்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டுள்ளது 
“நானும்‌ உலகிற்குச்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டுள்ளேன்‌”” 


2 


கிறிஸ்துவின்‌ சிலுவைக்கு எதிரிகளுக்காய்ப்‌ பவுலின்‌ கண்ணீர்‌ -- 

பிலி 3:18,19 (பிரசங்கிமார்‌) 

உ ““ஆன்மீக'” ஆசீர்வாதங்கள்‌ நம்மைத்‌ திருப்திப்படுத்தும்போது, 
““இவ்வுலக'” நன்மைகள்‌ நம்மைக்‌ கவராது (கொலோ 3:1-3) 
எ.கா.) ஆபிரகாம்‌ -- 

சோதோமின்‌ இராஜாவின்‌ பொருட்கள்‌ 
vs. 
சாலேமின்‌ இராஜாவின்‌ அப்பம்‌ (ஆதி 14:18-23) 
உ சுகபோக வாழ்வு உபதேசம்‌ -- இன்று மிகப்‌ பிரபலமானது. 
இயேசு அன்றே அதற்கெதிராய்ப்‌ பேசினார்‌ (யோ 6:58-66). 
பரலோக மன்னா ... பூவுலக ஆகாரம்‌ 
அநேகர்‌ அவரைவிட்டுப்‌ பிரிந்தனர்‌ (வச 60,66) 
நீங்களும்‌ போய்விட விருப்பமா? 
பேதுரு: “நித்திய ஜீவ வார்த்தைகள்‌” (வச 68) 
இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்தான்‌ யூதாசை இயேசு ““பிசாசு'” 
என்றழைத்தார்‌ (வச 67-71) -- பொருளாசை 
உ திருச்சபையில்‌ சதுசேயர்‌ (அப்‌ 23:8) 
“உயிர்த்தெழுதல்‌, தூதர்‌, ஆவி'” எதையும்‌ நம்புவதில்லை. 
எனவேதான்‌ அவர்கள்‌ “$80-/0ப-566!” 
மிகவும்‌ பரிதபிக்கப்படவேண்டிய நிலை (1 கொரி 15:19,20) 
“காட்டு மிருகங்கள்‌” (வச 32) 


3. சடங்காச்சாரச்‌ சிறையிலிருந்து விடுதலை (Ritualism) 

உ கிறிஸ்துவின்‌ மரணம்‌ சடங்காச்சார மார்க்கத்திற்குச்‌ சாவுமணி -- 
“திரைச்சீலை மேலிருந்து இரண்டாய்க்‌ கிழிந்தது” (மத்‌ 27:51) 
எனவே, 

_— புனிதத்‌ தலம்‌ கிடையாது ... “எங்கேயெல்லாம்‌ ” 
யோ 4:20,21,23/அப்‌ 7:47-49) 
தேவாலயம்‌ ௯ வீடு வீடாய்‌ (ஜீவனுள்ள கற்கள்‌) 
3 


-- ஆசாரியர்‌ வகுப்பு கிடையாது ... “யாரென்றாலும்‌”” 
அனைத்து விசுவாசிகளும்‌ ஆசாரியர்‌ (1 பேது 2:5,9) 


உ. கிழிந்துபோன திரைச்சீலையை மறுபடியும்‌ தைக்காதீர்‌ -- 
அலங்கரிக்கப்பட்ட பீடங்கள்‌ 
மெழுகுவர்த்திகள்‌ கொளுத்துதல்‌ 
சிலுவைக்குமுன்‌ வணங்குதல்‌ 
ஆயர்களுக்குச்‌ சிறப்பாடைகள்‌ ... 
இவையெல்லாம்‌ “செத்த கிரியைகள்‌. '” 
கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ இவையெல்லாவற்றினின்றும்‌ 
நம்மைக்‌ கமுவுகிறது (எபி 9:14) 
உ நடைமுறைச்‌ சத்தியங்கள்‌ -- 

அ) கிருபாசனம்‌ எல்லாருக்கும்‌ திறப்பு -- நடுவர்‌ கிடையாது. 
கத்தோலிக்கர்‌ -- இயேசுவைக்‌ கொண்டுவந்த மரியாள்‌! 
புராட்டஸ்டன்ட்ஸ்‌--இயேசுவிடம்‌ கொண்டுவரும்‌ பிரசங்கி மார்‌! 
இயேசு ““நமக்காகவே”' அங்கு நுழைந்துவிட்டார்‌! 
நம்மை முற்றும்‌ முடிய இரட்சிக்க வல்லவர்‌ (எபி 7:25-27) 

ஆ) கர்த்தரின்‌ பந்தி -- சடங்காச்சார வாசனை கூடாது. 
இது அவரை “நினைவுகூருவதற்கு ”” மட்டுமே (1 கொரி 11:25) 

இ) ஆகாரம்‌ ... பானம்‌ ... பண்டிகைகள்‌ ... 

ரோ 14:5,6,9 ... நிழல்‌ 15. பொருள்‌ 
சடங்கு 4/5. உட்கருத்து 
(Shadow/Substance ... Ritual/Reality) 
4. பிரமாணச்‌ சிறையிலிருந்து விடுதலை (Legalism) 
உ. “கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின்‌ முடிவு” (ரோ 10:4) 
பிரமாணம்‌ % விசுவாசத்தினாலுண்டாகும்‌ நீதி 
(வச 6,7) ... “யார்‌ ஏறுவான்‌ ... இறங்குவான்‌?” 
அதாவது, நீங்கள்‌ செய்யவேண்டியதில்லை; 
கிறிஸ்து ஏற்கனவே செய்துவிட்டார்‌! 
(“Do” vs. “Done!”) 


நமக்காகச்‌ “சாபமாகி'” நம்மை நியாயப்பிரமாணத்தின்‌ 

“சாபத்திலிருந்து '' விடுதலையாக்கினார்‌ (கலா 3:13) 
கையெழுத்து அழிக்கப்பட்டது ... சிலுவையில்‌ 

ஆணியறையப்பட்டது (கொலோ 2:14) 

கிறிஸ்து சிலுவையிலறையப்பட்டார்‌, ஆனால்‌ எழுந்தார்‌; 
கிரியாப்பிரமாணம்‌ சிலுவையிலறையப்பட்டது, எழுந்திராது ! 
புதிய உடன்படிக்கையென்பது பழையதோடு சேர்க்கப்பட்டதல்ல ; 
புதிய உடன்படிக்கை பழையதை நிராகரித்துவிட்டது ! 

உ. “உயிர்த்தெமுதலின்‌ வல்லமை ”' மற்றும்‌ “பாடுகளின்‌ ஐக்கியம்‌” 

ஆகியவற்றை அறிவதற்காய்ப்‌ பவுலின்‌ பிரமாணக்‌ கொள்கை 
தூக்கியெறியப்பட்டது (பிலி 3:4-10) 
அதாவது, முதலாவது -- உயிர்த்தெழுதலின்‌ வல்லமை 
அடுத்து -- பாடுகளின்‌ ஐக்கியம்‌ 
அதாவது, பாடனுபவிக்க வல்லமை! 
ரோமர்‌ & கலாத்தியர்‌ நிருபங்களை அடிக்கடி வாசியுங்கள்‌. 
இல்லையேல்‌ கிறிஸ்துவில்‌ உங்கள்‌ சுயாதீனம்‌ 
கள்ள உபதேசிகளால்‌ திருடப்படும்‌ -- 
கலா 2:4 ... விடுதலையை இரகசியமாய்‌ உளவுபார்க்க ... 
எ.கா.) விசேஷித்த நாட்கள்‌ ... தனிப்பட்டவரது விருப்பு 
உணவு வகைகள்‌ ... தனிப்பட்டவரது விருப்பு 
“நியாயந்தீர்க்க நீ யார்‌? எழுந்தது கிறிஸ்தல்லவா?”' (ரோ 14:1-10) 
உபவாசம்‌, தசமபாகம்‌ போன்றவைகூட -- 
புது ரசம்‌ ... புதுத்‌ துருத்தி (மாற்‌ 2:18-22) 
5. தோல்விச்‌ சிறையிலிருந்து விடுதலை (Defeatism) 

உ பரமேறிய கிறிஸ்துவின்‌ வரமாகிய ஆவியானவர்‌ இறங்கியதும்‌ 
பேதுருவுக்கும்‌ பிற சீடருக்குமிருந்த தோல்வி மனப்பான்மை 
பறந்தோடியது -- 

அப்‌ 2:32,33/4:10,13 ... தைரியம்‌ ... 
இயேசு பரமேறியிராவிடில்‌, 
ஆவியானவர்‌ இறங்கியிருக்கமாட்டார்‌ -- 
யோ 16:7 ... “நான்‌ போவது உங்களுக்கு நல்லது” 


> 


உ. பரமேறிய கர்த்தரிடமிருந்து ஊழிய வரங்கள்‌ -- 
எபே 4:8-13 ... அப்போஸ்தலர்‌ ... தீர்க்கதரிசிகள்‌ ... 
“ஒவ்வொருவருக்கும்‌” வரங்கள்‌ -- 
ரோ 12:4-6 ... கிருபையின்படி வரங்கள்‌ 
உ. “சகல அதிகாரமும்‌ ... ஆகையால்‌ போங்கள்‌”” (மத்‌ 28:18,19) 
பாதாளத்தின்‌ வாசல்கள்‌ சீடரின்‌ தீவிரத்தைத்‌ தணிக்க 
முடியவில்லை -- 
எங்கும்‌ சென்று பிரசங்கித்தனர்‌! (மாற்‌ 16:20) 
“கிறிஸ்து எழுந்திராவிடில்‌ பிரசங்கம்‌ வீண்‌!'” (1 கொரி 15:14) 
அவர்கள்‌ விட்ட சவால்‌ -- 
“பாதாளமே, உன்‌ ஜெயம்‌ எங்கே?”” (1 கொரி 15:55) 
“எனவே ... அசையாதவர்களாய்‌ ... பணியில்‌ பெருகுங்கள்‌ 
... உங்கள்‌ உழைப்பு வீண்போகாது” (வச 58) 
பாடுங்கள்‌: ஜெய கிறிஸ்து முன்செல்கிறார்‌, 
ஜெயமாக நடத்திடுவார்‌; 
ஜெயக்‌ கீதங்கள்‌ நாம்‌ பாடியே, 
ஜெயக்‌ கொடியும்‌ ஏற்றிடுவோம்‌; 
ஜெயம்‌ அல்லேலூயா அவர்‌ நாமத்திற்கே! 
-- சகோதரி சாராள்‌ நவரோஜி (1938-2014) 
6. பிரிவினைச்‌ சிறையிலிருந்து விடுதலை (Factionalism) 
உ கிறிஸ்து இறங்கியதாலும்‌ ஏறியதாலும்‌, 
கிரேக்கனென்றுமில்லை, யூதனென்றுமில்லை (கொலோ 3:1,11) 
யூதனா, கிரேக்கனா _— இனவாரி 
விருத்தசேதனமா, இல்லையா - சடங்காச்சாரம்‌ 
புறவினத்தானா, புறநாட்டவனா -- பூகோள ரீதி 
அடிமையா, சுயாதீனனா -- சமூக அந்தஸ்து 
எ.கா.) எதிர்த்‌ துருவங்கள்‌ போன்ற இரு இனத்தார்‌ -- 
யூதர்‌ & புறவினத்தார்‌ 
“பிரிவினைச்‌ சுவர்‌ தகர்த்தெறியப்பட்டது”” (எபே 2:14) 


“பகையைக்‌ கொன்று”... (வச 16) 


6 


சிலுவை: ஒப்புரவாகுதலின்‌ சின்னம்‌ 


உ கிறிஸ்து நமது அஸ்திபாரமானால்‌ இடம்‌, இனம்‌, நிறம்‌ 
என்றெல்லாம்‌ கிறிஸ்தவர்கள்‌ பிரிந்து நிற்பது எப்படிச்‌ சாத்தியம்‌? 
“கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா?”” 
தனி நபர்களைச்‌ சுற்றிய வட்டங்கள்‌ வேண்டாம்‌ -- 
பவுல்‌ ... அப்பொல்லோ ... கேபா ... 
கடிந்து கொள்ளல்‌: “பவுலா உங்களுக்காய்ச்‌ 
சிலுவையிலறையப்பட்டான்‌? (1 கொரி 1:10-13) 


பிரசங்கிமாரும்‌ தலைவர்களும்‌ மக்களுக்குச்‌ சொந்தம்‌; 
மக்கள்‌ கிறிஸ்துவுக்குச்‌ சொந்தம்‌; 
கிறிஸ்து பிதாவுக்குச்‌ சொந்தம்‌! (1 கொரி 3:21-23) 
உ கிறிஸ்தவரல்லாதோருக்குமுன்‌ நமது பலமின்மைக்கும்‌ 
சாட்சியின்மைக்கும்‌ முக்கிய காரணம்‌ -- 
தனிக்காட்டுத்தனம்‌ ... 
சபைப்பிரிவு வெறி ... 
சொந்த சாம்ராஜ்யங்கள்‌ ... 
ஒருவரையொருவர்‌ குற்றம்‌ சாட்டுதல்‌ 
தேவனுக்குத்தான்‌ இருதயங்கள்‌ தெரியும்‌! 
7. பாதக நோக்குச்‌ சிறையிலிருந்து விடுதலை (Pessimism) 
அதாவது, அவிசுவாசம்‌ 
உ பயத்தினால்‌ சீடர்‌ அறையைப்‌ பூட்டி உள்ளே இருந்தனர்‌ ... 
உயிர்த்த கர்த்தர்‌ உள்ளே நுழைந்து “சமாதானம்‌ ”' என்றார்‌! 
அவர்கள்‌ பயம்‌ பறக்கும்படி அவர்கள்மீது ஊதினார்‌ -- 
யோ 20:19-22 
உ எல்லாச்‌ சபைகளுக்கும்‌ கிறிஸ்துவின்‌ செய்தி -- 
வெளி 1:17-19 ... பயப்படாதே ... ஆதியும்‌ அந்தமும்‌ 
..மரித்தேன்‌...உயிர்த்தேன்‌... பாதாளம்‌... மரணச்‌ சாவிகள்‌ 
உ. உயிர்த்து 4௦ நாட்கள்‌ கழித்துக்‌ கிறிஸ்து பரமேறினார்‌ -- 
மறுபடியும்‌ பயம்‌, பாதகச்‌ சிந்தை -- 
வெண்ணுடையில்‌ இருவரைத்‌ தேவன்‌ அனுப்பினார்‌; 
அவர்கள்‌ சொன்னது -- 


“ஏன்‌ மேலேயே பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள்‌? ... 
புறப்பட்டுச்‌ சென்று பணியில்‌ ஈடுபடுங்கள்‌ ... 
சென்றபடியே அவர்‌ திரும்ப வருவார்‌ ...”” 

(அப்‌ 1:9-11) 


உ அவர்‌ திரும்ப வருவார்‌ என்பதற்குப்‌ பரமேறுதலே அத்தாட்சி -- 
(யோ 14:1,3) ... உங்களுக்காக ஓரிடத்தை ஆயத்தம்பண்ணச்‌ 
செல்கிறேன்‌ ... உங்கள்‌ இருதயம்‌ 
கலங்காதிருப்பதாக. 
॥ முடிவுரை 
கிறிஸ்து இறங்கியதாலும்‌ ஏறியதாலும்‌ -- 
மாம்சீகச்‌ சிறை ஒழிந்தது 
பணப்‌ பிரியச்‌ சிறை ஒழிந்தது 
சடங்காச்சாரச்‌ சிறை ஒழிந்தது 
பிரமாணச்‌ சிறை ஒழிந்தது 
தோல்விச்‌ சிறை ஒழிந்தது 
பிரிவினைச்‌ சிறை ஒழிந்தது 
பாதகநோக்குச்‌ சிறை ஒழிந்தது 
இனிச்‌ சிறை கிடையாது; சிறகடித்துப்‌ பறந்திடுவோம்‌ ! 


All “isms” have become “wasms!” 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 17 of 20 


உயிர்த்தெழுதலின்‌ வல்லமை 


The Power of Resurrection 


முகவுரை 
பக்தியுள்ள யூதன்‌ என்ற வகையில்‌ பவுலுக்கு எத்தனையோ 
சிறப்புகளிருந்தன -- பிலி 3:4-6; அப்‌ 22:8; 26:5; 2 கொரி 11:22 
சொல்லப்போனால்‌, அவரது மார்க்கத்தில்‌ பிறரை அவர்‌ 
மிஞ்சியிருந்தார்‌; ஆனால்‌ கிறிஸ்துவின்‌ “'உயிர்த்தெமுதலின்‌ 
வல்லமையை” அறிவதற்காக எல்லாவற்றையும்‌ “குப்பை”” 
என்றெண்ணினார்‌ -- (பிலி 3:10) 
“மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதலின்‌ நம்‌.பிக்கைக்காகவே”” அவன்‌ 
நியாயந்தீர்க்கப்படுவதாக யூத சங்கத்தார்முன்‌ அறிவித்தார்‌ 
(அப்‌ 23:6) 
மன்னன்‌ அகிரிப்பாமுன்‌ அவரது சவாலும்‌ இதுவே -- 
(அப்‌ 26:7,8) 
““உயிர்த்தெழுதலின்‌ வல்லமையைக்‌'” குறித்த நடைமுறை 
அறிவும்‌ அனுபவமும்‌ இன்று நமக்குண்டா? 
மரணத்திற்கு முன்பும்‌ அதற்குப்‌ பின்பும்‌ நாம்‌ ''உயிர்த்தெழுதலின்‌ 
வல்லமையை” அனுபவிக்கமுடியுமென இயேசு வாக்களித்தார்‌ -- 
(யோ 11:25,26) 
உயிர்த்தெமுதலின்‌ வல்லமையை இன்று அனுபவிப்பது: 
1. உயிர்த்தெமுதலினால்‌ நீதிமானாக்கப்படுதல்‌ 
ரோ 4:17-25 ... ஆபிரகாம்‌ ... நீதிமான்‌... அவனுக்காக மட்டுமல்ல ... 
நமக்காகவும்‌ ... நாம்‌ நீதிமான்களாக்கப்பட 
உயிர்த்தெழுந்தார்‌. 
5:10 ... மரணத்தினால்‌ ஒப்புரவாகுதல்‌ ... ஜீவனால்‌ இரட்சிப்பு 
10:9,10 ... விசுவாசம்‌ ... தேவன்‌ எழுப்பினார்‌ ... இரட்சிப்பு 
1 


எபே 1:18-20 ... விசுவாசிக்கும்‌ நமக்கு வல்லமை ... எழுப்பி ... 
2:1,4-6 ... கிறிஸ்துவுடன்‌ உயிர்ப்பித்தார்‌ ... இரட்சிப்பு 
கொலோ 2:12,13 ... அடக்கம்‌ ... எழுந்து ... ஞானஸ்நானம்‌ 
... மன்னித்து 
1 பேது 3:21 ... ஞானஸ்நானம்‌ ... உயிர்த்தெழுதலினால்‌ 
இரட்சிக்கிறது 
2. உயிர்த்தெமுதலினால்‌ பாவத்தின்மீது வெற்றி 
ரோ 6:4-14 ... (இந்த முழுப்‌ பகுதியையும்‌ வாசியுங்கள்‌) 
எழுப்பப்பட்டு ... நடந்துகொள்ள ... பாவத்திற்கு 
அடிமைகளல்ல ... விடுதலை ... தேவனுக்குப்‌ 
பிழைத்து ... உறுப்புகளை ஓப்புக்கொடுங்கள்‌ 
. பாவும்‌ மேற்கொள்ள மாட்டாது 
1 கொரி 15:14,17 ... கிறிஸ்து எழுந்திராவிடில்‌ ... பிரசங்கம்‌ வீண்‌ 
... விசுவாசம்‌ வீண்‌ ... இன்னும்‌ பாவத்தில்‌ ... 
3. உயிர்த்தெழுதலினால்‌ ஊழிய வரங்கள்‌ 
யோ 7: 39 ... இயேசு மகிமைப்படவில்லை ... பரிசுத்த ஆவி 
அருளப்படவில்லை 
அப்‌ 2:32,33 ... இயேசுவைத்‌ தேவன்‌ எழுப்பினார்‌ ... 
வாக்குப்பண்ணப்பட்ட ஆவி ... பொழிந்தருளினார்‌ 
ரோ 1:4,5 ... உயிர்த்தெழுதல்‌ ... கிருபை ... அப்போஸ்தலத்துவம்‌ 
எபே 4:7-12 ... கிறிஸ்துவின்‌ ஈவு ... உன்னதம்‌ ஏறி ... வரங்கள்‌ 
அப்‌ 4:33 ... உயிர்த்தெழுதல்‌ ... வல்லமை ... சாட்சி 
4. உயிர்த்தெழுதலினால்‌ மன்றாட்டுப்பணி 
ரோ 8:34 ... கிறிஸ்து ... மரித்து ... உயிர்த்து ... வேண்டுதல்‌ 
எபி 4:14-16 ... பிரதான ஆசாரியன்‌ ... வானங்கள்‌ ... கிருபாசனம்‌ 
7:25 ... வேண்டுதல்‌ செய்ய உயிரோடிருக்கிறார்‌ 
யோ 14:12,14; 16:23,24 ... எனது நாமத்தில்‌ பிதாவிடம்‌ ... 
5. உயிர்த்தெமுதலினால்‌ நமது உடல்களுக்குப்‌ புத்துயிர்‌ 
ரோ 8:11 ... இயேசுவை எழுப்பிய ஆவி ... ஆவியானவர்‌ மூலம்‌ 
சாவுக்கேதுவான உடல்களை உயிர்ப்பிக்கிறவர்‌ 
2 கொரி 12:9 ... முள்‌... கிருபை ... கிறிஸ்துவின்‌ வல்லமை 


2 


13:4 ... சிலுவையிலறையப்பட்டார்‌ ... தேவ வல்லமை ... 
பலவீனம்‌ ... வல்லமையால்‌ ஜீவன்‌ 
ரோ 8:23 ... ஆவியின்‌ முதற்பலன்கள்‌ ... சார்‌ மீட்பு 
1 கொரி 15:42-50; 53-55 ... விதைக்கப்படும்‌ ... எழுந்திருக்கும்‌ 
.ழவுடல்‌ ... பூமி... வானம்‌ ... 
அழியாமை ... சாவாமை 
அதாவது, மகிமைப்படுத்தப்பட்ட உடல்கள்‌ 
6. உயிர்த்தெழுதலின்‌ வல்லமையால்‌ சகவுறவுகள்‌ 
யோ 20:17 ... உயிர்த்த இரட்சகரின்‌ வார்த்தைகள்‌: 
என்‌ சகோதரர்‌ ... என்‌ பிதா ... உங்கள்‌ பிதா 
.. என்‌ தேவன்‌ ... உங்கள்‌ தேவன்‌ 
நாமெல்லாரும்‌ ஒரே குடும்பத்தின்‌ பிள்ளைகள்‌ 
ரோ 14:7-10 ... கிறிஸ்து மரித்து ... எழுந்து ... உன்‌ சகோதரனை 
ஏன்‌ நியாயுந்தீர்க்கிறாய்‌ ? 
அப்‌ 3:14,15 ... நிங்கள்‌ கொலை செய்தீர்கள்‌ ... தேவன்‌ எழுப்பினார்‌ 
... நாங்கள்‌ சாட்சிகள்‌ 
(ஒன்று சேர்ந்து சாட்சி பகருதல்‌) 
4:32-34 ... உயிர்த்தெழுதலின்‌ வல்லமை விசுவாசிகளை 
ஒன்றிணைத்தது. 
7. உயிர்த்தெமுதலின்‌ வல்லமையால்‌ பாடுகள்‌ சகிப்பு 
ரோ 8:34-36 ... கிறிஸ்து மரித்தார்‌ ... எழுந்தார்‌ ... துன்பம்‌ ... 
வியாகுலம்‌ ... உபத்திரவம்‌ ... பஞ்சம்‌ 
2 கொரி 1:8-10 ... உபத்திரவம்‌ ... மரித்தோரை எழுப்புகிறவர்‌ ... 
விடுவித்தார்‌ ... விடுவிக்கிறார்‌ ... விடுவிப்பார்‌ 
4:7 ... மண்‌ பாத்திரங்கள்‌ ... வல்லமை ... தேவனால்‌ 
:11,14 ... மரணத்திற்கு ஓப்புக்கொடுக்கப்படுகிறோம்‌ ... 
சாவுக்கேதுவான உடல்‌ ... கிறிஸ்துவின்‌ ஜீவன்‌ ... 
அவரை எழுப்பினார்‌ ... நம்மையும்‌ எழுப்புவார்‌ 


3 


2 தீமோ 2:8-11 ... கிறிஸ்து எழுந்தார்‌ ... துன்பம்‌ ... 
கட்டப்பட்டு ... சகிக்கிறேன்‌ ... அவரோடு பிழைத்திருப்போம்‌ ... 
எபி 11:35 ... வதைக்கப்பட்டார்கள்‌ ... மேலான உயிர்த்தெழுதல்‌ 


சிமிர்னா சபைக்கு மட்டும்தான்‌ இயேசு தம்மை “மரித்தும்‌ 
உயிர்த்தவராய்‌ '” அறிமுகம்‌ செய்தார்‌ (வெளி 2:8) 
இந்தச்‌ சபை கொடுமையான உபத்திரவத்தில்‌ இருந்தது -- 
வச 9 ... தரித்திரம்‌ ... தூரஷணம்‌ 
வச 1௦... பாடுகள்‌ ... காவல்‌ ... உபத்திரவம்‌ 
“மரணம்‌ வரை உண்மையாயிருந்தால்‌ திருவாக்கு -- 
வச 10,11 ... ஜீவ கிரீடம்‌ ... இரண்டாம்‌ மரணமில்லை 


பாடுங்கள்‌: ஜீவிக்கிறார்‌, இயேசு, ஜீவிக்கிறார்‌; 

என்‌ உள்ளத்தில்‌ அவர்‌ ஜீவிக்கிறார்‌; 

துன்பத்தில்‌ என்‌ நல்‌ துணை அவரே, 

என்றென்றும்‌ ஜீவிக்கிறார்‌! 
செங்கடல்‌ அவர்‌ சொல்ல இரண்டாய்‌ நின்றது, 
பெருங்கோட்டை ஒன்று தரைமட்டமானது, 
அவர்‌ சொல்லக்‌ குருடனின்‌ கண்‌ திறந்தது, 
அவர்‌ தொடக்‌ குஷ்டரோகி சுத்தமாயினான்‌! 

உம்மை என்றும்‌ விடாமல்‌ நான்‌ தொடரவே, 

என்னை என்றும்‌ விடாமல்‌ நீர்‌ பிடிக்கவே, 

நான்‌ மரிக்கும்‌ நேரத்தில்‌ பரலோகத்தில்‌ 

உம்‌ வீட்டைக்‌ காட்டும்‌ நல்ல மேய்ப்பரே! 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 18 of 20 


உயிர்த்தெழுதலின்‌ ஆசீர்வாதங்கள்‌ 


The Blessings of Resurrection 


முகவுரை 
1 கொரிந்தியர்‌ 15 -- உயிர்த்தெழுதலைப்‌ பற்றிய அத்தியாயம்‌. 
புதிய ஏற்பாட்டில்‌ 40 முறை உயிர்த்தெழுதல்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
மூன்று உயிர்த்தெழுதல்கள்‌ -- 
|) முதற்பலனானவராகிய கிறிஸ்து (வச 23) 
|) கிறிஸ்துவினுடையவர்கள்‌ (வச 23) 
நமது படுக்கையிலிருந்து எழுந்திருப்பதைவிடக்‌ 
கல்லறையிலிருந்து எழுந்திருப்பதே அதிக நிச்சயம்‌! 
ர) மரித்த அவிசுவாசிகள்‌ (வெளி 20:12,13) 
கிறிஸ்துவின்‌ உயிர்ப்பினாலேயே இரட்சிப்பு பூரணப்படுகிறது. 
இவ்வத்தியாயத்திலுள்ள “*நான்கு கடைசிக்‌ காரியங்களோடு”” 
உயிர்த்தெழுதலின்‌ ஆசீர்வாதங்கள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன -- 
1) கடைசித்‌ தரிசனம்‌ / வெளிப்பாடு (வச 8) 


2) கடைசிச்‌ சத்துரு (வச 26) 
3) கடைசி ஆதாம்‌ (வச 45) 
4) கடைசி எக்காளம்‌ (வச 52) 


1. கடைசித்‌ தரிசனம்‌ (வச 8) (851 Appearance) 
உ எனது தகுதியின்மை, ஆனால்‌ தேவ கிருபை (வச 9,10) 
உ அக்கிரமங்களிலும்‌ பாவங்களிலும்‌ மரித்திருந்தோம்‌ ; 
ஆனால்‌ கிருபை, இரக்கத்தினால்‌ ஆசிபெற எழுப்பப்பட்டோம்‌ -- 
எபே 2:4-6 
1:2,3 
எ.கா.) தெருக்களில்‌ காவலர்களால்‌ இழுத்துச்‌ செல்லப்பட்ட 
குடிகாரனைச்‌ சுட்டிக்காட்டி, ஜான்‌ வெஸ்லி சொன்னது: 
“தேவ கிருபை இல்லாதிருந்தால்‌ அதுதான்‌ ஜான்‌ வெஸ்லி !”” 
1 


2. கடைசிச்‌ சத்துரு (வச 26) (85( Enemy) 


மரணம்‌: விசுவாசியின்‌ இறுதி நாள்தான்‌ அழியாத இன்ப நாள்‌! 


இனி மரிக்காதபடி மரிக்கிறோம்‌! 


கிறிஸ்துவில்‌ புது வாழ்வு நெடுகவே சத்துருவின்‌ கீழ்க்கண்ட 
தாக்குதல்களுக்கு உள்ளாகிறது -- 


அ) 


ஆ) 


நமது சொந்த ஊனியல்பு (வச 31 ... “தினமும்‌ சாகிறேன்‌”) 
கலா 5:17 ... மாம்சம்‌ -) ஆவி 
ரோ 6:10-14 ... பாவம்‌ உங்களை மேற்கொள்ளமாட்டாது. 


கிறிஸ்துவின்‌ இறப்பு மூலம்‌ -- பாவத்தின்‌ 
தண்டனையிலிருந்து இரட்சிப்பு (1 கொரி 15:3) 

கிறிஸ்துவின்‌ உயிர்ப்பு மூலம்‌ -- பாவத்தின்‌ 
வல்லமையிலிருந்து இரட்சிப்பு (1 கொரி 15:17) 

கெட்ட தோழமை (வச 33), காட்டு மிருகங்கள்‌ (வச 32) 

அதாவது, பாழுலகின்‌ இழுப்பு (வச 12,19) 

குற்றஞ்சாட்டும்‌ தீய ஆன்மீகச்‌ சக்திகள்‌ 

ரோ 8:31,34-37 


“எல்லாச்‌'” சத்துருக்கள்‌மீதும்‌ வெற்றி (வச 25) 


3. கடைசி ஆதாம்‌ (வச 45) (85,087) 


கிறிஸ்துவின்‌ நிறைவான வளர்ச்சிக்கு நம்மைக்‌ கொண்டு செல்வதே 


தேவனது முடிவான நோக்கம்‌ -- 


(வச 45-49) (எபே 4:11) 


இதற்கான சாதனங்கள்‌ -- 


௮) 


ஆ) 


எபே 4:7,8 ... ஒவ்வொருவருக்கும்‌ வரங்கள்‌ 
ரோ 12:6-8 ... கிருபா வரங்கள்‌ 
1 கொரி 12:7-10 ... ஆவியின்‌ அனுக்கிரகம்‌ (வெளிப்பாடு) 


திருச்சபையில்‌ ஊழிய வரங்கள்‌ 
எபே 4:11-13 


4. கடைசி எக்காளம்‌ (வச 52) (Last Trumpet) 


உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கிருந்த அதேவித மகிமையின்‌ 
உடல்‌ நமக்குக்‌ கொடுக்கப்படும்‌! 
(வச 50-53) 
வாழ்வை நாம்‌ கவனித்துக்கொண்டால்‌ 
மாள்வை அவர்‌ பார்த்துக்கொள்வார்‌! 
2 கொரி 3:17,18 ... மகிமையின்மேல்‌ மகிமை! 
அங்கும்‌ நாம்‌ ஒருவரையொருவர்‌ அடையாளம்‌ காணலாம்‌ -- 
எ.கா.) செல்வந்தனும்‌ லாசருவும்‌ 
(அங்கு லாசரு பரிதாபப்படமாட்டான்‌) 
எ.கா.) அந்த மனைவியும்‌ 7 சகோதரர்களும்‌ 
(மத்‌ 22:23-30) 
எ.கா.) தேவதூதரையும்‌ அடையாளம்‌ காணலாம்‌! 
(மிகாவேல்‌, காபிரியேல்‌, ...) 


॥ முடிவுரை 
1. கடைசித்‌ தரிசனம்‌ -- நீதிமானாக்கப்படுதல்‌ (Jயstification) 
2. கடைசிச்‌ சத்துரு -- பரிசுத்தமாக்கப்படுதல்‌ (Sanctification) 
3. கடைசி ஆதாம்‌ -- வளர்ச்சியடைதல்‌ (Conformation) 
4. கடைசி எக்காளம்‌ -- மகிமைப்படுதல்‌ (Glorification) 
இதுதான்‌ பூரண சுவிசேஷம்‌! ரோ 8:28-30 


எனவே ... (வச 58) 


“உறுதிப்பட்டவர்களாயும்‌, அசையாதவர்களாயும்‌ ... 
கர்த்தரது பணியில்‌ பெருகுங்கள்‌!”” 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 19 of 20 


இயேசுபோல்‌ நன்றாய்‌ முடிப்பது எப்படி? 
How to Finish Well like Jesus 


முகவுரை 


இயேசு: “நீர்‌ நியமித்த வேலையை முடித்தேன்‌” (யோ 17:4) 
“முடிந்தது” (யோ 19:30) 
நன்றாய்‌ முடிப்பது எப்படி 7 
இயேசுவின்‌ வாழ்விலிருந்து படிப்பினைகள்‌ -- 
1. ஐ.ப்புக்கொடுத்தல்‌ (தேவனுக்கு) (Consecration) 
எபி 10:5-7 ... ஓர்‌ உடல்‌ ... இதோ உம்‌ சித்தம்‌ செய்ய வருகிறேன்‌ 
யோ 17:19 ... என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன்‌ 
யோ 8:28,29 ... நானாக எதையும்‌ செய்வதில்லை ... 


அனுப்பினவரையே பிரியப்படுத்துகிறேன்‌ 
உதவி: அடிக்கடி தற்பரிசோதனை 


2. அர்ப்பணிப்பு (வேலைக்கு) (C௱itment) 
யோ 4:34 ... அவரது வேலையை முடிப்பதே எனக்குணவு 
9:4 ... நான்‌ பணியாற்றவேண்டும்‌ ... இரவு வருகிறது 
17:4 ... உம்மை மகிமைப்படுத்தினேன்‌ ... 
நீர்‌ நியமித்த வேலையை முடித்தேன்‌ 
நடுவயதில்‌ ஏற்படும்‌ தளர்வுக்கு எச்சரிக்கை! 
3. தெளிவு (விசுவாசத்திலும்‌ செயல்பாட்டிலும்‌) (கொடு) 
யோ 4:22 ... நாங்கள்‌ அறிந்திருக்கிறதைத்‌ 
தொழுதுகொள்ளுகிறோம்‌. 
லூக்‌ 4:42,43 ... மற்ற பட்டணங்களிலும்‌ பிரசங்கிக்கவேண்டும்‌ 
இதற்காகவே அனுப்பப்பட்டேன்‌ 
யோ 18:37 ... இதற்காகவே பிறந்தேன்‌ 
தரிசனம்‌ மங்குதல்‌. 
தரிசனம்‌ விட்டுத்‌ தரிசனம்‌ தாவுதல்‌. 
அழைப்பும்‌ வரங்களும்‌. 
1 


4. மன நிச்சயம்‌ (மெய்யாகவே மெய்யாகவே) (Conviction) 
லூக்‌ 4:24 ... செரந்தவூரில்‌ தீர்க்கதரிசிக்கு மதிப்பில்லை 
யோ 12:24 ... கோதுமை மணி சாகாவிட்டால்‌ ... 
மத்‌ 26:51-54 ... நான்‌ ஜெபிக்க முடியாதா? அப்படியானால்‌ 
வேத வாக்கியம்‌ நிறைவேறுவதெப்படி? 
5, தைரியம்‌ (Courage) 
மத்‌ 22:16 ... சத்தியமாய்‌, ஆள்‌ பாராது உபதேசம்‌ 
லூக்‌ 13:31-33 ... அந்த நரிக்குச்‌ சொல்லுங்கள்‌ ... 
9:51-53 ... எருசலேமுக்குப்‌ போக முகத்தைத்‌ திருப்பி ... 
யோ 4:12 / 8:53 ... யாக்கோபு, ஆபிரகாமைவிடப்‌ பெரியவரோ? 
(முன்னேற்றத்திற்காய்‌ எதையும்‌ மாற்றத்‌ துணிந்தார்‌.) 
6. கவனம்‌/எச்சரிக்கை/விழிப்பு (Carefulness/ Cautiousness) 
யோ 2:24,25 ... மணிதரது உள்ளில்‌ இருப்பதை அறிந்திருந்தார்‌... 
அவர்களுக்கு இணங்கவில்லை 
மத்‌ 22:16-18 ... என்னை ஏன்‌ சோதிக்கிறீர்கள்‌ 2 
22:18 ... அவர்களது துர்க்குணத்தை அறிந்து ... 
மாற்‌ 12:15 ... அவர்களது மாயத்தை அறிந்து ... 
லூக்‌ 20:23 ... அவர்களது தந்திரத்தை அறிந்து ... 
மத்‌ 4 — மூன்று சோதனைகள்‌ -- திருவசனம்‌ 
(விழித்திருந்து ஜெபம்‌ ... பலக்குறைவான உடல்‌) 
எல்லாரையும்‌, எல்லாவற்றையும்‌, இயேசு சந்தேகித்தார்‌ 
என்பது இங்கு பொருளல்ல. 


7. தோழமை/ நட்பு (Comradeship) 
“அவர்கள்‌ அவரோடு இருக்கும்படி ...”” (மாற்‌ 3:14) 
ஊழியத்‌ துவக்கத்திலேயே உடன்‌ ஊழியரைச்‌ சேர்த்தார்‌ -- 
மத்‌ 4:17-19 ... பேதுரு ... அந்திரேயா ... 


முக்கியமானவைகளை அவர்களோடு பகிர்ந்துகொண்டார்‌ -- 
யோ 15:15 ... வேலைக்காரரல்ல, சிநேகிதர்‌ 


2 


தமது வேதனைகளை அவர்களோடு பகிர்ந்துகொண்டார்‌ -- 
மத்‌ 26:36-38 ... என்னோடு விழித்திருங்கள்‌ 

தமது ஊழியத்தை அவர்களோடு பகிர்ந்துகொண்டார்‌ -- 
லூக்‌ 10:1 / மத்‌ 28:19,20 / மாற்‌ 16:20 


8. திருப்தி மனநிறைவு (Contentment) 
பதட்டம்‌, பேராசை போன்றவற்றிலிருந்து விடுதலை. 
மத்‌ 15:13,14 ... என்‌ பிதா நடாத நாற்றெல்லாம்‌ ... 
யோ 6:66-68 ... நீங்களும்‌ போய்விட மனதோ? 
திருமுழுக்கினன்‌ யோவானது மனதும்‌ இப்படியே (யோ 3:25-27) 


9. தடுமாற்றமின்மை (Consistency) 

தமது பிரதானப்‌ பணியிலிருந்து இயேசு வழிவிலகவில்லை. 

மாற்றிக்கொண்டேயிருத்தல்‌, ஆட்டங்காணுதல்‌ கிடையாது. 

யோ 13:1 ... முடிவுவரை சீடரைக்‌ குறையாது நேசித்தார்‌. 

துவக்கம்‌ முதல்‌ முடிவு வரை ஆத்துமாதாயகராய்த்‌ திகழ்ந்தார்‌ -- 
சிலுவையில்கூட ! 

அன்றும்‌ இன்றும்‌ மன்றாடுகிறார்‌ (ஏசா 53:12 / எபி 7:24,25) 

“நேற்றும்‌ இன்றும்‌ என்றும்‌ மாறாதவர்‌” (எபி 13:8) 


10. புற்றுறுதி (Confidence) 
யோ 13:3 ... பிதாவானவர்‌ எல்லாவற்றையும்‌ தம்மிடம்‌ 
ஓப்புவித்திருக்கிறார்‌ என்றறிந்து ... 
அ) வேலையாள்‌ போல்‌ குனிந்தார்‌ (யோ 13:4,5) 
ஆ) பிசாசுக்குமுன்‌ குனிய மறுத்தார்‌ (லூக்‌ 4:5-8) 


யோ 19:10,11 ... உன்னதத்திலிருந்து கொடுக்கப்படாவிடில்‌ 
பிலாத்துவுக்கோ பிராதுபண்ணுவோருக்கோ அதிகாரமில்லை 


லூக்‌ 23:46 ... “பிதாவே, உமது கைகளில்‌ என்‌ ஆவியை ...”” 
பதட்டமில்லை, ஏனெனில்‌ ரோ 8:28-30! 


முடிவாக, யாவும்‌ நன்மைக்கே! 


Bible Outlines on the Crucifixion, Resurrection & Ascension 
R. Stanley 


Outline 20 of 20 


அவரது அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றுகிறேனா ? 


இயேசு போல வாழவேண்டும்‌ என்ற அறிவுரை புதிய ஏற்பாட்டில்‌ 
எங்கும்‌ காணப்பட்டாலும்‌, அவரது “அடிச்சுவடுகளைப்‌” பின்‌ 
பற்றவேண்டுமென்ற குறிப்பான அழைப்பு ஒரே இடத்தில்தான்‌ 
வருகிறது. அதை எழுதியது இயேசுவின்‌ பாடுமரணத்தின்போது 
அவரை நெருங்கிக்‌ கவனித்துக்கொண்டிருந்த பேதுருதான்‌. 1 பேதுரு 
2:21, “கிறிஸ்து உங்களுக்காகத்‌ துன்புற்று ஒரு முன்மாதிரியை 
வைத்துச்‌ சென்றுள்ளார்‌. எனவே நீங்கள்‌ அவரது அடிச்சுவடுகளைப்‌ 
பின்பற்றுங்கள்‌; இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள்‌.'” நம்மை 
நாமே ஆராய்ந்து பார்க்க கீழே சில கேள்விகள்‌ தரப்பட்டுள்ளன. 
அமைதியாகக்‌ கடவுளுக்குமுன்‌ இக்கேள்விகளை வாசித்து நம்மைச்‌ 
சீர்தூக்கிப்‌ பார்க்க சில மணிநேரம்‌ எடுத்துக்கொள்ளுவோம்‌. 


1. எனது வேதனைகள்‌ மற்றும்‌ கவலைகளைக்‌ குறித்து எனது 
தண்பர்‌அலட்சியமாயிருக்கும்போது நான்‌ எரிச்சலடைகிறேனா 7 


கெத்செமனே தோட்டத்தில்‌ இயேசு இரத்த வியர்வை சிந்திக்‌ 
கொண்டிருக்கும்போது அவருக்கு மிக நெருங்கிய சீடரோ தூங்கச்‌ 
சென்றுவிட்டனர்‌. திரும்பத்‌ திரும்ப அவர்‌ அவர்களிடம்‌ உதவி 
கேட்டும்‌ அவரது ஆன்மாவின்‌ ஆழ்துயரத்தில்‌ பங்கேற்க அவர்கள்‌ 
தவறிவிட்டனர்‌. அவரோ அவர்களிடம்‌ கோபப்படவில்லை. ஜெபத்‌ 
தில்‌ விழிப்புடனிருக்கவேண்டும்‌ என்று மட்டும்‌ அவர்களுக்கு அறி 
வுறுத்திவிட்டு, “எழுந்திருங்கள்‌, போகலாம்‌”” என்று சொன்னார்‌! (மத்‌ 
26:36-46). 


2. ஜெபத்தில்‌ ஏனோதானோ என்றிருக்கிறேனா 7 
எனது தோல்விகளுக்குக்‌ காரணம்‌ எனது ஜெபமின்மை என்று 
உணராமல்‌ பிறரையும்‌ குழல்களையும்‌ குற்றஞ்சாட்டுகிறேனா 7 
பழிக்கப்பட்டபோதும்‌ துன்புறுத்தப்பட்டபோதும்‌ தெய்வீகக்‌ 
குணநலன்களைக்‌ கைவிட்டுவிட இயேசுவிற்கு எல்லாவிதத்திலும்‌ 
1 


சோதனை வந்தது. அவரோ கெத்செமனே தோட்ட ஜெபத்திலேயே 
பின்னர்‌ வரவிருந்த போராட்டத்திற்கு வெற்றி கண்டுவிட்டார்‌. 
மாறாக, அவரது சீடரோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும்‌ பரிதாபமாய்த்‌ 
தோற்றனர்‌. விழிப்புள்ள ஜெபமில்லாது “*ஆர்வ மனது”' மட்டு 
மிருந்தால்‌ “வலுவற்ற உடலை'' மேற்கொள்ளுவது சாத்தியமல்ல 
(மாற்‌ 14:35-39). 


3. நான் விரும்பும்‌ வகையிலேயே இறைவன்‌ 
எனது வேண்டுதலுக்குப்‌ பதில்‌ தரவேண்டுமெனச்‌ சாதிக்கிறேனா ? 
“என்‌ விருப்பப்படியல்ல, உம்‌ விருப்பப்படியே நடக்கட்டும்‌, 
ஆண்டவரே!” எனப்‌ பிரார்த்திக்கப்‌ பயப்படுகிறேனா 7 


அந்தத்‌ துன்பக்‌ கிண்ணத்தில்‌ பருகுவது எவ்வளவு கசப்பு என்று 
அறிந்திருந்த இயேசுவிற்கு அதை முழு மனதோடு ஏற்பது எளிதா 
யில்லை. அக்கிண்ணம்‌ தம்மை விட்டு அகலட்டும்‌ என்று அவர்‌ 
விண்ணப்பித்தது உண்மைதான்‌ ; ஆனாலும்‌ ஒவ்வொரு முறையும்‌ 
அவரது வேண்டல்‌, ““என்‌ விருப்பமல்ல, உம்‌ விருப்பமே” என்றே 
முடிந்தது (மத்‌ 26:39, 42,44). இத்தகைய அடிபணிதலில்‌ அத்‌ 
தனையாய்‌ அகங்குளிர்ந்த தந்தையாகிய கடவுள்‌ தமது மகனைப்‌ 
பலப்படுத்த உடனே விண்ணிலிருந்து ஒரு சிறப்புத்‌ தூதனை 
அனுப்பிவைத்தார்‌ (லூக்‌ 22:42,43). 


4. எவரது குறையாவது எனக்குத்‌ தெரிந்தால்‌ அதற்காய்‌ 
ஜெபிப்பதற்குப்‌ பதிலாக அதைப்‌ பகடிபண்ணிப்‌ 
பிரகடனப்படுத்துகிறேனா? 
பேதுருவின்‌ விருப்பத்தைவிட அவரது வலுவின்மைதான்‌ 
பெரிதாயிருந்தது. இயேசு அவரை முன்னெச்சரித்தது மட்டுமல்ல, 
அவருக்காக மனதுருகி வேண்டுதலும்‌ செய்தார்‌. அவரது உடனா 
ளிகளுக்கு அவர்‌ பின்னர்‌ எவ்விதம்‌ பணி செய்வார்‌ என்பதையும்‌ 
முன்னறிவித்து அவரை உற்சாகப்படுத்தினார்‌ (லூக்‌ 22:31-34). 
5. என்னையாரோகாட்டிக்கொடுத்துவிட்டால்‌ 
அந்த.பரை வெறுக்கிறேனா? 
மனிதன்‌ மனிதன்தான்‌ என்பதையும்‌ இறைவன்‌ மட்டுமே 
100 சதவீதம்‌ நம்பத்‌ தகுந்தவர்‌ என்பதையும்‌ மறந்துவிடுகிறேனா 7 


2 


யூதாஸ்‌ ஒரு திருடனாயிருந்தும்‌ நம்பிக்கையோடு இயேசு அவ 
ரிடம்‌ பணப்பையைக்‌ கொடுத்து வைத்திருந்தார்‌. தனது மனமாற்றத்‌ 
திற்காய்‌ இயேசு இவ்விதம்‌ கொடுத்த வாய்ப்பை அவர்‌ பயன்‌ 
படுத்திக்கொள்ளவில்லை. ஆனாலும்‌, கள்ள முத்தம்‌ கொடுத்து 
இயேசுவை யூதாஸ்‌ காட்டிக்‌ கொடுத்தபோது அவர்‌ அவரைத்‌ 
“தோழா'' என்றழைத்தார்‌! (யோ 12:4-6; மத்‌ 26:50). 


6. எனது விரோதிகளுக்கு எதிராக உலகுசார்ந்த போராயுதங்களைப்‌ 
பயன்படுத்துகிறேனா 2? கடவுள்‌ அனுமதித்ததற்கு மிஞ்சி 
ஒரு மனிதனும்‌ எனக்கு விரோதமாக ஒன்றும்‌ செய்யமுடியாது 
என்ற உணர்வு எனக்கு இல்லையா? 

மல்குஸ்‌ என்ற வேலைக்காரனின்‌ காதைத்‌ தொட்டு இயேசு 
சுகப்படுத்தியது பேதுருவின்‌ முரட்டுச்‌ செயலைக்‌ கண்டனம்‌ செய்த 
தாகும்‌. வாள்‌ வைத்திருந்தாலும்‌ அதைப்‌ பயன்படுத்த மறுப்பதே 
உண்மையான ஆன்மீகம்‌ (யோ 18:10,11; மத்‌ 26: 51,52). 
பிலாத்துவைப்‌ பார்த்து இயேசு, “மேலிருந்து அருளப்படாவிடில்‌ 
உமக்கு என்மேல்‌ எந்த அதிகாரமும்‌ இராது”” என்றார்‌ (யோ 19:10,11). 


7. என்னைப்‌ பாதிக்கும்‌ ஒருவருக்கு நான்‌ புரியும்‌ எதிர்ச்செயல்‌ 
அவரை உணர்த்துவிக்கிறதா அல்லது தீர்ப்பளித்து ஒதுக்குகிறதா 7 
பேதுருவைக்‌ குறித்து இயேசு முன்னறிவித்த யாவும்‌ நிகழ்ந்தது. 
இயேசுவைப்‌ பேதுரு மறுதலித்தது மட்டுமல்ல, சபிக்கவும்‌ செய்தார்‌. 
இயேசுவை அது எவ்வளவாய்ப்‌ புண்படுத்தியிருக்குமெனச்‌ சிந்‌ 
தித்துப்பாருங்கள்‌! ஆனால்‌ அவர்‌ பேதுருவைத்‌ திரும்பிப்‌ பார்த்த 
பார்வையிலுள்ள கனிவும்‌ பரிவுணர்வும்‌ அவரை நொறுக்கி மனம்‌ 
நொந்து அழச்‌ செய்தன (லூக்‌ 22:61,62). 


8. நூன்‌ அநியாயமாய்க்‌ குற்றஞ்சாட்டப்படும்போது 
வாதாடித்‌ தற்காப்பு செய்கிறேனா, அல்லது எனக்காகப்‌ 
போராடும்படிக்‌ கடவுளிடம்‌ திரும்புகிறேனோ 7 

இயேசுவிடம்‌ தலைமைக்‌ குரு, ““இவர்கள்‌ உனக்கு எதிராகக்‌ கூறும்‌ 
சான்றுக்கு மறுமொழி கூறமாட்டாயா?”” என்று கேட்டதற்கு இயேசு 
ஒன்றும்‌ பேசாமல்‌ அமைதியாயிருந்தார்‌ (மத்‌ 26:62,63). அதே 


கேள்வியைப்‌ பிலாத்து கேட்டபோதும்‌ இயேசு ஒரு வார்த்தைகூட 
பதில்‌ சொல்லவில்லை! (மத்‌ 27:13,14). மாறாக, அவர்‌ இறை 
யரசைக்‌ குறித்தும்‌ சத்தியத்தைக்‌ குறித்தும்‌ பிலாத்துவின்முன்‌ 
அறிக்கையிட்டார்‌ (யோ 18:36,37; 1 தீமோ 6:13). 


9. எனது ஏதிரிகளைத்தண்டிக்கும்‌.படிக்‌ கடவுளிடம்‌ 
வேண்டுகிறேனா, அல்லது அவர்கள்‌ ஆசீர்பெற ஜெபிக்கிறேனோ 7 


இயேசு கலிலேயாவிலுள்ள மலையில்‌ அருளுரையாற்றியதின்படி 
கல்வாரி மலைமீது நடந்துகாட்டினார்‌ (மத்‌ 5:44; லூக்‌ 23:34). 


70. சுய பரிதாபத்தில்‌ அமிழ்ந்து பிறரது தேவைகளையும்‌ 
வேதனைகளையும்‌ மறந்துவிடுகிறேனா? 


தமக்காக ஒப்பாரி வைத்து அழுத பெண்மணிகளை இயேசு 
பார்த்து, “எனக்காக அழவேண்டாம்‌; உங்களுக்காகவும்‌ உங்கள்‌ பிள்‌ 
ளைகளுக்காகவும்‌ அழுங்கள்‌,'' ஏனெனில்‌ அவர்கள்‌ சந்திக்கவேண்‌ 
டிய காலங்கள்‌ கொடியவை என்றார்‌ (லூக்‌ 23:27-29). உடலில்‌ 
கொடிய வேதனையால்‌ துடிதுடித்தபோதும்‌ தம்முடன்‌ சிலுவையில்‌ 
அறையப்பட்ட கள்ளன்‌ ஒருவனின்‌ ஆன்மீகத்‌ தேவையைச்‌ சந்தித்‌ 
தார்‌ (லூக்‌ 23:39-43). தமது இடத்தை நிரப்ப தமது தாயைப்‌ பரா 
மரிக்க அன்னை மரியாளுக்கு ஒரு சீடனை மகனாய்‌ அருளினார்‌ (யோ 
19:25-27). 


11. ஜெபத்தையும்‌ அருள்‌ வரங்களையும்‌ எனது ஆன்மீகத்தை 
வெளிக்காட்டி மக்களைக்‌ கவருவதற்காய்ப்‌ பயன்படுத்துகிறேனா, 
அல்லதுதிவை மூலம்‌ கடவுளுக்குப்‌ புகழ்‌ நாடுகிறேனா 7 

விண்தூதர்‌ தம்மைப்‌ பாதுகாக்கவேண்டுமென இயேசு தமது 
தந்தையிடம்‌ வேண்டியிருந்தால்‌ அவருக்காகத்‌ தூதர்களின்‌ பேரணித்‌ 
திரள்‌ உடனே விண்ணிலிருந்து வந்திருக்கும்‌. அப்படியானால்‌ 
அவரது பாடுகளை முன்னறிவித்த இறைவாக்கியங்கள்‌ எப்படி நிறை 
வேறமுடியும்‌? (மத்‌ 26:53,54). அவ்விதமே, ““சிலுவையிலிருந்து 
இறங்கிவா”” என்று அவரை ஏளனம்‌ செய்தவர்களின்‌ சவாலை ஏற்றுச்‌ 
சிலுவையிலிருந்து இறங்கி வருவது இயேசுவுக்கு இயலாத காரிய 
மல்ல. அப்படியானால்‌, பாவங்களுக்காய்ப்‌ பரம தந்தையின்முன்‌ குறை 
வற்ற பலி எப்படிச்‌ செலுத்தப்பட்டிருக்க முடியும்‌? (மாற்‌ 15:29-32). 

4 


12. ஓர்‌ இக்கட்டு அல்லது சிக்கலைக்‌ கடந்து 
நான்‌ வெற்றியாய்‌ வெளிவரும்போது, எனக்கு மனப்பூர்வமாய்‌ 
உதவாதவர்களைக்‌ குற்றவுணர்வடையச்‌ செய்கிறேனா? 


கிறிஸ்துவின்‌ சீடர்‌ அவரைக்‌ காட்டிக்கொடுத்தனர்‌, மறுதலித்தனர்‌, 
சபித்தனர்‌, விட்டு ஓடினர்‌; ஆனால்‌ அவரோ உயிர்த்தெழுந்த பின்னர்‌ 
ஒருமுறையேனும்‌ அவர்களது தோல்விகளை அவர்களுக்குச்‌ 
சுட்டிக்காட்டவில்லை. மாறாக, முன்னதாகவே அவர்‌ அவர்களுக்குக்‌ 
கொடுத்துவிட்ட வாக்கு இதோ: “எனக்கு ஏற்பட்ட சோதனைகளில்‌ 
என்னோடுகூட இருந்தவர்கள்‌ நீங்களே. எனவே என்‌ ஆட்சி வரும்‌ 
போது நீங்கள்‌ என்னோடு பந்தியில்‌ அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள்‌... 
அரியணையில்‌ அமர்வீர்கள்‌!”” (லூக்‌ 22:28-30). அவர்‌ அவர்களை 
உலகெங்கும்‌ பணி செய்ய அனுப்பி அவரும்‌ அவர்களோடு சென்றார்‌ 
(மாற்‌ 16:15,20). 


